


இரண்டாம்‌ பதிப்பு ண: ஜனவரி 1972 
உரிமை: திருவாட்டி கண்ணம்மாள்‌ ராசமாணிக்களார்‌ 


விலை ரூ. 4-00 


அச்சிட்டோர்‌ 2... ப 
மெட்ரோபாலிடன்‌ பிரிண்டர்ஸ்‌, 
சென்னை-2 


முதற்‌ பறுப்பின்‌ முன்னுரை 


மூன்றாண்டு இளங்கலை (3. &.) வகுப்புக்கும்‌, முது 
கலை (4. க. வகுப்புக்கும்‌ உள்ள புதிய பாடத்‌ 
இட்டத்தில்‌ **தமிழக வரலாறும்‌ பண்பாடும்‌'” என்னும்‌ 
யூதிய பாடம்‌ கற்பிக்க வேண்டும்‌ நிலைமை ஏற்பட்‌ 
டுள்ளது, யான்‌ மதுரைத்‌ இயாகராசர்‌ கல்லூரியில்‌ 
இரண்டாண்டுகளாக இப்புதிய பாடத்தைக்‌ கற்பித்து 
வருகின்றேன்‌. இப்பாடத்திற்கென்று ஒரு. தனி நூல்‌ 
. இன்மையால்‌, ஆராய்ச்‌ நரல்கள்‌ பலவற்றைப்‌ படித்துச்‌ 
செய்திகளைத்‌ தொகுத்து முறைப்படுத்தி மாணவர்க்கு 
அறிவித்து வருகின்றேன்‌, பல்லவர்‌ வரலாறு எழுதத்‌ 
தொடங்கியது முதல்‌ யான்‌ தொகுத்து வைத்திருந்த 
கல்வெட்டுக்‌ குறிப்புக்களும்‌ இலக்கியக்‌ குறிப்புகளும்‌ இப்‌ 
பாடத்திற்குப்‌ பெருந்துணை செய்கின்றன. 

**தமிழக வரலாறும்‌ பண்பாடும்‌?” என்ற பாடத்தின்‌ 
ஒரு பிரிவே தமிழக ஆட்சி” என்பது. தமிழ்‌ இலக்கியம்‌, 
சமகால இலக்கியம்‌, அயலார்‌ இந்நாடு பற்றி எழுதியுள்ள 
குறிப்புக்கள்‌, கல்வெட்டுக்கள்‌, கட்டடங்கள்‌ முதலியன, 
வழக்கில்‌ உள்ள வரலாற்றுச்‌ செய்திகள்‌ என்பன இதற்‌ 
குரிய மூலங்களாகும்‌, 


இவற்றைத்‌ துணையாகக்‌ கொண்டு இக்கால அறிஞர்‌ 
பல அரச மரபுகளைப்பற்றிய வரலாற்று நூல்களை எழுதி 
புள்ளனர்‌. அவற்றுள்‌ டாக்டர்‌ மீனாட்சி, பேரா௫ிரியர்‌ 
நீலகண்ட சாத்திரியார்‌ என்பவர்‌ எழுதியுள்ள . நூல்‌ 
களும்‌, டாக்டர்‌ மகாலிங்கம்‌ அவர்கள்‌ எழுஇயுள்ள 
்‌**தென்னிந்திய ஆட்சி'* என்னும்‌ அரிய ஆராய்ச்சி நாலும்‌ 
இங்குச்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கவையாகும்‌. 


737 


யான்‌ எழுதிய பல்லவர்‌ வரலாறு, சோழர்‌ வரலாறு,. 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, பெரிய புராண ஆராய்ச்சி. 
ட (மிமமீஷ்டீர்‌, 0.1), சைவ சமய வளர்ச்சி (71ம்‌ 10 
நப.“ 1.) என்னும்‌ ஆராய்ச்சி நூல்களும்‌, இவற்றைத்‌ 
துயாரித்தபொழுது எடுத்த வேறு பலவகைக்‌ குறிப்புக்‌ 
களும்‌ மேற்சொல்லப்பெற்ற மூலங்களோடு இந்நூல்‌ 
வரையத்‌ துணையாக அமைந்தன. 

ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக யான்‌ தமிழகத்தில்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்புடைய சிற்றூர்களையும்‌ பேரூர்களையும்‌ 
தூற்றுக்கணக்கான கோவில்களையும்‌ பார்த்து வருபவன்‌ 
குஞ்சையிலேயே' ஆறு ஆண்டுகள்‌ இருந்து படித்தவன்‌; 
தஞ்சை அரண்மனையின்‌ பல பகுஇகளை நேரிற்‌ கண்ட 
வன்‌? இருஷ்ணாபுரம்‌, மாமல்லபுரம்‌, கங்கை கொண்ட 
சோழபுரம்‌ முதலிய வரலாற்றுப்‌ புகழ்பெற்ற இடங்களை 
யெல்லாம்‌ நேரிற்‌ கண்டு குறிப்புக்கள்‌ தயா௱ரித்தவன்‌., 
இவை அனைத்தின்‌ உதவியைக்‌ கொண்டு, என்‌ சிற்றறி' 
வுக்கு எட்டிய வரையில்‌, இச்சிறு நாலை வெளியிட்டேன்‌. 


இது கல்லூரி மாணவர்க்கும்‌ தமிழக ஆட்சியை. 
அறிய ஆவலுறும்‌ தமிழ்‌ மக்களுக்கும்‌ நன்ரு பயன்படும்‌, 
இதனை மேலும்‌ நன்கு விரித்து எழுத விருப்பமுண்டு. 
இருவருள்‌ துணை செய்யுமாயின்‌, அடுத்த பப்பில்‌ 
மேலும்‌ பல செய்திகளைச்‌ சேர்க்க வாய்ப்பு 
உண்டாகலாம்‌. 


இயாகராசர்‌ கல்‌. லூரி, ்‌ 


மதுரை. மா. இராசமாணிக்களார்‌ 


இரண்டாம்‌ பதிப்பின்‌ முன்னுரை 


“தமிழக ஆட்சியின்‌ இரண்டாம்‌ பதிப்பு 
இது. இலக்கியத்‌ துறையிலும்‌, வரலாற்றுத்‌. 
துறையிலும்‌, சகல்வெட்டுத்துறையிலும்‌, தொல்‌ 
பொருள்‌ ஆய்வுத்‌ துறையிலும்‌, புலமை. 
கொண்ட எங்கள்‌ தந்தையார்‌ பேறராிரியா்‌ 
டாக்டர்‌ மா. இராசமாணிக்களனாரின்‌ -இந்நூரல்‌, 
குமிழக ஆட்சியை அறிய ஆவல்‌ கொள்வோர்க்‌: 
குப்‌ பெருந்துணையாகும்‌. 

பேராசிரியரின்‌ படைப்புக்கள்‌ தொடர்ந்து 
வெளிவரும்‌ வண்ணம்‌ செய்யும்‌ தமிழ்கூறு 
நல்லுலகத்தினர்க்கு நன்‌.றி. 


இராசமாணிக்கனார்‌ அகம்‌, படு பம 
ச காவன 
மயிலாப்பூர்‌ சென்னை-4 மா. ரா. இளய்‌ 


ம. ஐவ ஐ யூ 


உள்ளுறை 


சணண்தைக்க்வள்சக்மள்வாளம் கிம்‌, 


ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ 
தமிழகம்‌ 

அரசுரிமை ப 
ஆட்சிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌ 
வரவு செலவு 


_. சட்டம்‌--முறை--காவல்‌. 


படை 
மண்டல்‌ ஆட்சி 
உள்‌ ஆட்சி 


பக்கம்‌ 


1] 
16 
47 
01. 
70 
98 
124 
191 


1. ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ 


தமிழகத்தை ஆண்டவர்கள்‌ 


மிகப்‌ பழைய காலம்‌ முதல்‌ ஏறத்தாழக்‌ இ. பி, 300 
வரையில்‌ தமிழகம்‌ தமிழ்‌ வேந்தராலையே ஆளப்பட்டு 
வந்தது. கி. பி. 300 முதல்‌ 900 வரையில்‌ தமிழகத்தின்‌ 
பெரும்பகுதி பல்லவர்‌ என்ற அயல்‌ அரச மரபினறால்‌ 
ஆளப்பட்டது. அக்காலத்திற்றான்‌ நாயன்மார்களும்‌ 
ஆழ்வார்களும்‌ தோன்றிச்‌ சைவ வைணவங்களை வளர்த்‌ 
குனர்‌, ஏறத்தாழக்‌ கி, பி, 900 முதல்‌ 1200 வரையில்‌ 
சோழப்‌ பேரரசர்‌ தென்னிந்தியா முழுவதையும்‌ ஒரு குடைக்கீழ்‌ 
வைத்து ஆண்டனர்‌, 


இ. பி, 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாண்டியர்‌ பேரரசு 
செலுத்தினார்‌. 14-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
மாலிக்‌-காபூர்‌ படையெடுப்பு நிகழ்ந்தது. அத நூற்‌ 
ருண்டின்‌ பிற்பகுதியில்‌ விசய நகர அரசு தோன்றியது. 
அது தன்‌ பிரதிறிதிகளை அனுப்பித்‌ தமிழகத்தை. ஆளச்‌ 
செய்தது, பின்பு கி, பி. 1529 முதல்‌ 1736 வரையில்‌ விசய 
நசரப்‌ பேரரசின்‌ பிரதிநிதிகளாக இருந்து விசுவநாத 
நாயக்கர்‌ முதலிய நாயக்க மன்னர்கள்‌ தமிழகத்தின்‌ பெரும்‌ 
பகுதியை ஆண்டு வந்தனர்‌, இங்ஙனமே விசயநகரப்‌ பேரரசர்‌ 
சார்பில்‌ சோழநாட்டின்‌ பெரும்பகுதியைத்‌ தஞ்சை--நாயக்க 
மன்னர்கள்‌ ஏறத்தா௱ழக்‌ இ, பி, 1530 முதல்‌ 16753 வரையில்‌ 
ஆண்டு. வந்தனர்‌. தஞ்சை நாயக்க மன்னர்‌ ஆண்ட, 
நிலப்பகுதி ஏறத்தாழக்‌ கி, பி, 1675-இல்‌ மகாராட்டிரர்‌ 
ஆட்சிக்கு உட்பட்டது. மகாராட்டிரர்‌ ஆட்சி ஏறத்தாழக்‌ 
இ, பி, 18-ஆம்‌ நூற்றாண்டு முடிய இருந்தது. ஏறத்தாழக்‌ 


2 தமிழக ஆட்சி 





சி. பி. 1464 முதல்‌ 1660 வரையில்‌ செஞ்சியில்‌ நாயக்கர்‌ ஆட்சி 
, இருந்தது. 


ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ 


தமிழ்‌ நாட்டு வரலாற்றை அறிவதற்கு உதவும்‌ சான்று 
களுள்‌, (1) தமிழ்‌ இலக்கண இலக்கியம்‌, (2) சமகால 
இலக்கியம்‌, (3) அயல்நாட்டார்‌ தமிழகத்தைப்‌ பற்றி 
எழுதியுள்ள குறிப்புக்கள்‌, (4) கல்வெட்டுக்கள்‌, (5) கட்டடம்‌ 
முதலியன, (6) வழக்கில்‌ உள்ள வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ 
என்பன குறிப்பிடத்‌ தக்கவையாகும்‌. 


(1) இலக்கண இலக்கியம்‌ 


மேலே கூறப்பெற்ற வரலாற்று மூலங்களுள்‌ 
தமிழகத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ காலத்தால்‌ முற்பட்டது 
இலக்கண இலக்கியமாகும்‌. இன்றுள்ள தமிழ்‌ நூல்களுள்‌ 
காலத்தால்‌ முற்பட்டது தொல்காப்பியம்‌ என்னும்‌ பேரிலக்கண 
நூல்‌ என்பது பலர்‌ கருத்து. அஃது இற்றைக்கு ஏறத்தாழ 
2300 ஆண்டுகளுக்கு முன்‌ செய்யப்‌ பெற்றது என்னலாம்‌. 
அஃது எழுத்ததிகாரம்‌, சொல்லதிகாரம்‌, பொருளதிகாரம்‌ 
என்னும்‌ மூன்று பெரும்‌ பிரிவுகலா உடையது. அவற்றுள்‌ 
பொருளதிகாரம்‌ என்பது அக்காலத்‌ தமிழ்‌ மக்களுடைய ௮௪ 
வாழ்வையும்‌ புறவாழ்வையும்‌ சித்தரித்துக்‌ கூறுவதாகும்‌. 
தமிழக ஆட்சிபற்றிய செய்திகலா--அரசன்‌ முடி புனை தல்‌, 
அவனுக்குரிய கடமைகள்‌, அவனுக்குரிய சின்னங்கள்‌, 
இற்றரசர்க்குரிய சின்னங்கள்‌, போர்‌ முறைகள்‌, ஒவ்‌ வாரு 
“போர்‌ முறைபற்றிய விவரங்கள்‌, அரசு துறத்தல்‌ என்றுழ்‌ 
போன்ற பல விவரங்களைப்‌ பொருளதிகாரத்திற்‌ காணலாம்‌, 

இப்பேரிலக்கணத்தை இயற்றிய ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியர்‌, தமக்கு முன்னும்‌ தம்‌ காலத்திலும்‌ தமிழில்‌ 
இலக்கண நூல்கள்‌ பல இருந்தன என்றும்‌, இலக்கிய 
நூல்கள்‌ பல இருந்தன என்றும்‌ தொல்கர௱ப்பியத்தில்‌ குறித்‌ 


ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ 3 








துள்ளார்‌. எனவே, அவருக்குப்‌ பல நாற்றாண்டுகளுக்கு 
மூன்னரே தமிழ்‌ இலக்கண இலக்கியங்கள்‌ வளம்‌ பெற்றிருந்த 
உண்மை இதனால்‌ பெறப்படுகின்றதன்றோ? பெறப்படவே, 
துமிழக ஆட்சி தொல்காப்பியருக்கு முன்னரே நெடுங்கால 
மாக இருந்துவருகின்ற ஒன்று என்பது தெளிவாகிறது. 


இன்றுள்ள தமிழ்‌ இலக்கிய நூல்களுள்‌ காலத்தால்‌ 
முற்பட்டவை திருக்குறள்‌, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு 
என்பவை. இவற்றை அடுத்துச்‌ சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலை 
யும்‌ செய்யப்பெற்றன. 


திருக்குறள்‌ நாடு, நாட்டை ஆளும்‌ அரசன்‌ இலக்கணம்‌, 
அமைச்சன்‌ இலக்கணம்‌, அரசின்‌ அங்கமான ஒற்றர்‌, தரதுவா்‌ 
இலக்கணங்கள்‌, படையின்‌ இலக்கணம்‌ என்பன பேன்ற பல 
செய்திகளை மிகத்‌ தெளிவாக எடுத்துரைக்கின்‌ றது. 


அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 
யரிபாடல்‌, கலித்தொகை என்னும்‌ நூல்களில்‌ தமிழரசர்‌ படை 
களைப்‌ பற்றிய விவரங்கள்‌, போர்‌ முறைகள்‌, வெற்றி 
'தோல்விகள்‌, போர்‌ வீரர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌, மறக்குடி 
மகளிர்பற்றிய செய்திகள்‌, நீதி மன்றம்‌, நீதி முறை, ஊர்‌ 
மன்றம்‌ என்பன போன்ற ஆட்சிக்குரிய செய்திகள்‌ பல 
ஒரளவு ஆங்காங்குக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


மணிமேகலையிலும்‌ தமிழரசர்‌ தலைநகரங்களைப்‌ பற்றிய 
முழு விவரங்கள்‌ கிடைக்கின்றன. இச்சங்க நூல்கள்‌ எல்லா 
வற்றிலும்‌ சிற்றரசர்களைப்பற்றிய செய்திகளும்‌ ஆங்காங்குச்‌ 
காணப்படுகின்றன. அக்காலத்தில்‌ நடைபெற்ற பயிர்த்‌ : 
தொழில்‌, கைத்தொழில்‌, உள்நாட்டு வாணிகம்‌, வெளி 
நாட்டு வணிகம்‌ பற்றிய விவரங்களும்‌ கிடைக்கின்றன. 


சங்க காலத்துக்குப்‌ பின்‌ தோன்றிய நாயன்மார்‌ திருப்‌ 
பாடல்கள்‌, ஆழ்வார்‌ அருட்‌ பாடல்கள்‌ போன்ற நூல்களில்‌. 
பல்லவர்‌, பாண்டியர்‌ ஆட்சிபற்றிய செய்திகள்‌ ஒரளவு 


4 தமிழக ஆட்சி 


வெப்ப ப பபப பப பபிப்ப் ப்ப ப பபப பப யயயயயயயயயயயயயயியயயயயிய மவ வயயயவமயைய ய வயவைைவளைவைய 


ண்‌ 





இடைக்கன்றன. பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ எழுந்த. 
- சைவத்‌ திருமுறைகள்‌, சீவக சிந்தாமணி, துக்கயாகப்பரணி, 
கம்ப ராமாயணம்‌ போன்ற நூல்கள்‌ சோழர்‌ ஆட்சி பற்றிய 
பல விவரங்களை நமக்குத்‌ தருகின்றன. 


சோழர்க்குப்‌ :பின்‌ தோன்றிய தனிப்‌ பாடல்கள்‌, திரு. 
விளையாடற்‌ புராணம்‌ போன்ற தல புராணங்கள்‌ என்பவை 
நாயக்கர்‌ ஆட்செற்றிய விவரங்களை ஓரளவு அறியத்‌ துணை 
புரிகின்றன. நம்பி இருவிளயாடல்‌ காலத்தால்‌ முற்பட்ட 
தா'தலின்‌, பாண்டியர்‌ ஆட்செபற்றிய செய்திகளை அறிய உதவு 
கிறது. நாயக்கர்‌ காலத்தில்‌ செய்யப்பெற்ற பரஞ்சோதி: 
இருவிளையாடல்‌ பாண்டியரைப்பற்றிப்‌ பேசுவதாயினும்‌. 
நாயக்கர்‌ ஆட்சி பற்றிய செய்திகளையே *பாண்டியர்‌ ஆட்சி” 
என்னும்‌ தலைப்பில்‌ கூறுகின்றதெனக்‌ கொள்வதே பொருந்த. 
மாகும்‌. இங்ஙனம்‌ ஓவ்வொரு கால நூல்களும்‌ அவ்வக்கால: 
ஆட்சி பற்றிய செய்திகளை அறிய ஓரளவு துணை புரிகின்‌றன.. 


(2) சமகால்‌ இலக்கியம்‌ 


புறநானூறு, பதிற்றுப்பத்து, பத்துப்பாட்டு என்னும்‌ நால்சளில்‌: 
வரும்‌ பெரும்பாலான பாக்கள்‌ அந்தந்த அரசர்‌ முன்னிலையிற்‌ 
பாடப்பட்டவை. சேரன்‌ செங்குட்டுவன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
அவன்‌ தம்பியாரான இளங்கோவடிகள்‌ பாடிய சிலப்பதிகாரம்‌. 
சமகால இலக்கியமே யாகும்‌. இந்த மூன்று நூல்களிலும்‌ 
ஆட்டி பற்றிய செய்திகள்‌ பல காணப்படுகின்றன. அவை: 
அந்தந்த அரசனை நேரில்‌. வைத்துப்‌ பாடப்பட்டன. 
ஆதலால்‌, பெரும்பாலும்‌ ஏ ற்கத்தக்கனவேயாகும்‌. 
பல்லவர்‌ காலத்தில்‌. நந்திக்‌ கலம்பகம்‌ அவ்வாறே பாடப்‌: 
பட்டது. .அதன்சண்‌ நந்தி போத்தரையனுடைய கொடை, 
புலமை, தண்ணளி, போர்ச்‌ செயல்கள்‌ முதலியன குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. .. இ. மி, 7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
நெடுமாறன்மீது பாடப்பெற்ற பாண்டிக்கோவை அவனுடைய 
.. இபார்ச்‌ செயல்களையும்‌ பிறவற்றையும்‌ குறித்துள்ளது. 


ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ 3 








கலிங்கத்துப்பரணி, மூவர்‌ உலா என்பவை சமகால நூரல்‌ 
களாகும்‌. முதற்குலோத்துங்கனது கலிங்கப்படையடுப்பை 
விளக்கி அவனது அவைப்புலவரான சயங்கொண்டீார்‌ 
பா௱டியதே கலிங்கத்துப்பரணி. விக்கிரம சோழன்‌, அவன்‌ 
மகனான இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, அவன்‌ மகனான 
இரண்டாம்‌ இராசராசன்‌ ஆட௫ுியோர்‌ காலங்களில்‌ அவர்தம்‌ 
ஆசிரியரும்‌ அவைப்புலவரும்‌ . ஆய ஒட்டக்கூத்தறராவ்‌ 
பாடப்பெற்றவையே மூன்று உலா நூல்கள்‌. பேரரசன்‌ 
போர்ச்‌ செயல்கள்‌, அறப்பணிகள்‌, ஆடை அணிச்‌ இறப்புக்‌ 
கள்‌, அவனது ஆட்சி முறை, ஆட்சிக்கு அடங்கிய சிற்றரசர்‌ 
பெயர்கள்‌, முன்னோர்‌ வீரச்செயல்கள்‌ இன்ன பிறவும்‌ 
இச்சிறு நூல்களில்‌ இடம்பெற்றுள்ளன. 


பெரியபுராணம்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த நாயன்மார்‌ 
வரலாறுகளைக்‌ கூறுவதாயினும்‌, அதனைச்‌ செய்த சேக்கிழார்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்க சோழனது முதலமைச்சர்‌ 
ஆதலால்‌, அவர்‌ நூலில்‌ கூறப்பட்டுள்ள ஆட்சி பற்றிய 
செய்திகள்‌ ஒரளவு பல்லவர்‌ காலத்தைப்‌ பற்றியனவாகவும்‌) 
பேரளவு சோழர்‌ காலத்தைப்‌ பற்றியனவாகவும்‌. கொள்வது 
பொருத்தமாகும்‌. இநு சோழரைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ 
குறிக்கும்‌ பொழுது மட்டும்‌, ஆட்சி பற்றிய அளவில்து 
மகால இலக்கியமாகக்‌ கருதலாம்‌. 


இரட்டையர்‌, காளமேகப்புலவர்‌ போன்ற புலவர்‌ நூல்களும்‌ 
பாக்களும்‌ விசயநசர ஆட்சிக்காலத்திலும்‌ நாயக்கர்‌ காலத்‌ 
இலும்‌ பாடப்பட்டவை யாதலால்‌, இச்சம கால தாூல்களிலும்‌ 
தனிப்பாடல்களிலும்‌ கூறப்பெற்றுள்ள பல செய்திகள்‌ 
சிறந்த சான்றுகளாகச்‌ கொள்ளற்பாலனவாகும்‌, 


(3) அயல்நாட்டார்‌ குறிப்புக்கள்‌ 


சேர சோழ பாண்டியர்‌ பெயர்கள்‌ வடமொழி நூரல்‌ 
சளிலும்‌ அசோகன்‌ கல்வெட்டுக்களிலும்‌ காணப்படுகின்றன. 


6 தமிழக ஆட்சி 


நரக கரவ்விமிவதுஷ௮லல்கைகை டவத்து வைநு வும்‌ வை வகைய? அவசாவாய அணசைகபனஷவவல்கலளலவ்கை 


எனவே, 8, மு, மூன்றாம்‌ நூற்றாண்டிலும்‌ அதற்கு முன்னரும்‌. 
, தமிழரசுகள்‌ நிலைபெற்றிருந்த உண்மை இவற்றைக்கொண்டு 
நன்சறியலாம்‌. சி, பி. மூதல்‌ இரண்டு நூற்றாண்டுகளில்‌ 
பிளைகி, தாலமி, பெரிப்ஞஸ்‌ என்னும்‌ நரலின்‌ ஆரியர்‌ என்ற. 
மேலைநாட்டு யாத்திரிகர்‌ தாம்‌ நேரிற்‌ சண்ட தமிழகத்துக்‌. 
சுடல்‌ வாணிகத்தைப்‌ பற்றி எழுதியுள்ளனர்‌; தமிழரசைப்‌: 
பற்றித்‌ தாம்‌ கேட்டவற்றையும்‌ குறித்துள்ளனர்‌. 8. பி. 
7-ஆம்‌. நூற்றாண்டில்‌ தமிழ்‌ நாட்டை நேரிற்‌ பார்த்த 
யுவான்சுவாங்கு போன்ற சீன யாத்திரிகர்‌ தமிழகத்தைப்‌ 
பம்றிப்‌ பல விவரங்களை எழுதியுள்ளனர்‌. 


பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ தமிழஈத்டைப்‌ பார்வை 
யிட்ட மார்கோ போலோ என்ற மேனாட்டு யாத்தஇரிகரும்‌, 
சீன அரசியல்‌ தூதர்சளும்‌ எழுஇவைத்நுள்ள ருறிப்புக்‌ 
கள்‌ பலவாகும்‌. இக்குறிப்புக்களுள்‌ பல, தமிழ்‌ நூல்‌ 
களில்‌ இல்லாதவையாகஞும்‌. விசயநகர ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌. விசயநகரத்துக்கு வந்து தங்கியிருந்த அப்தர்‌ ரசாக்‌ 
முதலிய அயல்நாட்டுத்‌ தூதரும்‌ அறிஞரும்‌ எழுதி வைத்த 
குறிப்புகள்‌ பலவாகும்‌. இவ்வாறே மதுரையை ஆண்ட. 
நாயக்க மன்னர்‌. காலத்தில்‌ வாழ்ந்த பாதிரிமார்கள்‌ அந்த 
அரசர்களைப்‌ பற்றியும்‌ நாட்டு நிகழ்ச்சிகளைப்‌ பற்றியும்‌ எழுதி 
யுள்ள செய்திகள்‌ பல. இவையாவும்‌ தமிழக ஆட்சி பற்றிய 
பல விவரங்களை அறிய உதவுகின்றன. 


(4) கல்வெட்டுக்கள்‌ 


கதுமிழக ஆட்சிபற்றிய செய்திகளை அறியச்‌ சங்க சாலக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ இல்லை. பல்லவர்காலக்‌ கல்வெட்டுக்களும்‌. 
செப்புப்‌ பட்டயங்களும்‌ கிடைத்துள்ளன. சோழர்‌ 
காலத்தில்‌ கல்வெட்டுக்களின்‌ பெருக்கம்‌ மிகுதியாகும்‌. 
அன்பில்‌ பட்டயம்‌ போன்ற பட்டயங்களும்‌ சில இடைத்‌ 
துள்ளன. அவற்றுள்‌ பல்லவராயன்‌ பேட்டை சாஸனம்‌ இறப்பு 
வாய்ந்தது. இவ்வாறே சோழர்கால ஊராட்சி பற்றிய 


ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ 7 





விவரங்களை அறிய உத்தரமேரூர்க்‌ கல்வெட்டுப்‌ பெருந்துணை 

செய்கின்றது. சோழர்‌ கல்வெட்டுக்களிலும்‌ பட்டயங்‌ 

களிலும்‌ சோழர்‌ ஆட்சியிலிருந்த படைகளைப்‌ பற்றிய ” 
விவரங்கள்‌, போர்ச்‌ செயல்கள்‌, நீதிமுறை, அரசாங்க உயர்‌ 

அலுவலர்‌, பல வகை வரிகள்‌ பற்றிய விவரங்கள்‌ என்பன 

போன்ற பல செய்திகள்‌ அறியக்‌ கிடக்கின்றன. விசய நகர 

ஆட்சியிலும்‌ நாயக்கர்‌ ஆட்சியிலும்‌ இவ்வாறே தமிழக 

ஆட்சி பற்றிய பல விவரங்கள்‌ தெரிகின்றன. எனவே, 

இலக்கியங்களைக்‌ கொண்டு அறிய முடியாத பல செய்திகளைக்‌ 

கல்வெட்டுக்களைக்‌ கொண்டு நாம்‌ நன்கு அறியலாம்‌. 


(5) கட்டடங்கள்‌ முதலியன 


இத்தலைப்பில்‌ பல்லவர்‌, சோழர்‌, பாண்டியர்‌, நாயக்கர்‌, 
மகாராட்டிரர்‌. இவர்களால்‌ கட்டப்பட்ட கோவில்கள்‌, 
அரண்மனைகள்‌, அவற்றில்‌ உள்ள ஓவியங்கள்‌, சிற்பங்கள்‌, 
அரசர்‌ அரசியர்‌ தனி உருவச்‌ இற்பங்கள்‌ முதலியன 
அடங்கும்‌. காஞ்சி வைகுந்தப்‌ பெருமாள்‌ கோவில்‌ சுவர்ச்‌ 
சிற்பங்கள்‌ பல்லவர்‌ வரலாற்றையும்‌, பல்லவ மன்னனது 
முடிபுனை விழாவையும்‌ நமக்கு அறிவிக்கின்றன. மாமல்ல 
புரத்து ஆதிவராகர்‌ கோவிலில்‌ உள்ள உருவச்‌ சிற்பங்கள்‌ 
பல்லவ அரசர்க்கு எத்‌ நுணை மனைவியர்‌ இருந்தனர்‌ என்பதை 
உணர்த்துகின்றன. தாராசுரம்‌ சிவன்‌ கோவிலில்‌ உள்ள 
இரண்டாம்‌. இராசாதிராசன்‌, அவன்‌ கோப்பெருந்தேவி 
ஆகிய இருவரும்‌ முடி அணிந்த நிலையில்‌ இருத்தலை 
உணர்த்தும்‌ உருவச்‌ சிற்பங்கள்‌ சோழர்‌ கால அரச முடி, 
அணிகள்‌ முதலியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. 


சித்தன்னவாசல்‌ நடிகையர்‌ ஓவியங்கள்‌ பல்லவர்‌. கால 
நடிகையரைப்‌ பற்றிய விவரங்களை நமக்கு ஓரளவு தெரிவிக்‌ 
இன்றன. இவ்வாறே தஞ்சைப்‌ பெரிய கோவிலில்‌ காணப்‌ : 
படும்‌ ஆடல்‌--பாரடல்‌ மகளிரைக்‌ குறிக்கும்‌ ஓவியங்கள்‌ 
சோழர்‌ காலக்‌ கலைவாணிகளைப்‌ பற்றிய விவரங்களை அறி 


8 தமிழக ஆட்சி 


'பணவவமைவய்வமையயவர சைன சவ வையை வளையையய லவ ஷடவ்சைவைைட வலவ வனை குதைய் வவ ஏச்வககைகவ பவம்‌ பப யடகவ ணதைவகமை பவ வ லைஜவயவைகியவம்வள் வலைய வக ண்யனைவமு தல்ல வுவண்யு வண்கிமைவ வவ சலக 





கனயடி. 


விக்கின்றன. மதுரை மீனாட்சியம்மன்‌ கோவிலில்‌ உள்ள 
நாயக்கர்‌ கால ஓவியங்கள்‌ அரசருடைய ஆடை அணி 
“கைம்‌ பற்றிய விவரங்களை ஒரளவு நமக்கு உணர்த்துகின்றன. 


தமிழரசர்‌ ஒருவரை ஒருவர்‌ பழி தீர்க்ருக்கொண்ட. 
காரணத்தால்‌, அவர்கள்‌ கட்டுவித்த அரண்மனைகள்‌ இன்று 
காணுமாறு இல்லை. கி, பி. 18-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்‌ 
பகுதியில்‌ கட்டப்பெற்ற தஞ்சை--மகாராட்டிரர்‌ அரண்மனை 
ஒன்றே நாம்‌ காணத்தக்க நிலையில்‌ இருக்கின்றது. ஏழுக்கு 
மாளிகை, கொலுமண்டபம்‌, ஆயுத சாலை, சங்கீத மகால்‌, 
சரசுவதி மகால்‌, இருட்டு மகால்‌, அந்தப்புர மாளிகைகள்‌, 
செய்குளம்‌, பெரிய தோட்டம்‌ அகிய அனைத்தும்‌ 
அரண் மனையுள்‌ அமைந்திருக்கின்றன. இந்த அரண்மனையைக்‌ 
கொண்டு, பண்டைக்கால அரண்மனைகள்‌ எவ்வாறு 
இருந்தன என்பதை நாம்‌ ஒருவாறு ஊடக்கலாம்‌. இற்றரசா்‌ 
அரண்மனைகள்‌ எவ்வாறு இருந்தன என்பதை அறிந்து 
கொள்ளப்‌ புதுக்கோட்டை, இராமநாதபுரம்‌, எட்டயபுரம்‌ 
முதலிய இடங்களில்‌ உள்ள அரண்மனைகள்‌ பெருந்துணை 
புரிகின்‌ றன. 


பண்டை அரசருட்‌ சிலர்‌ மலைமீது கோட்டை கட்டி 
எங்ஙனம்‌ வாழ்ந்தனர்‌ என்பதை அறிய, அழிந்து பட்ட 
செஞ்சிக்கோட்டை ஓரளவு துணை செய்கின்றது. சமதரையில்‌ 
கோட்டையின்‌ அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை அறிய 
வேலூர்க்கோட்டை உதவுகின்றது. 


(6) வழக்கில்‌ உள்ள சான்றுகள்‌ 


மாமல்லபுரம்‌" (மகாபலிபுரம்‌). என்பது, மகா௱மல்லன்‌ 
(மாமல்லன்‌) என்ற விருதுப்‌ பெயரைப்‌ பெற்ற முதல்‌ 
நரசிம்மவர்மனது . பெயரைத்‌ தாங்கி நிற்பது, பெரு 
வீரனான இரண்டாம்‌ புலிகேசி என்ற சாளுக்கிய வேந்தனை 
வெற்றி கொண்ட. காரணத்தால்‌, முதலாம்‌ நரசிம்மவர்மன்‌ 


ஆராய்ச்சிக்குரிய மூலங்கள்‌ ்‌ ஓ 





குன்னை மகாமல்லன்‌ (மாமல்லன்‌) என்று அழைத்துக்‌ 
கொண்டான்‌. அவனால்‌ சீர்திருத்தப்பெற்ற துறைமுக 
நகரம்‌ *மாமல்லபுரம்‌* என்ற பெயரைப்‌ பெற்றது. இச்‌ 
செய்கிசள்‌ அனைக்றும்‌ மாமல்லபுரம்‌” என்ற தொடரில்‌ 
அடங்கி இருக்கின்‌ றன . 


வேள்விக்குடி, பிரமதேசம்‌, பிரமபுரி, சதுர்வேதி மங்கலம்‌, உத்து 
மதானபுரம்‌ என்ற ஈளர்களின்‌ பெயர்கள்‌, பண்டைத்‌ தமிழக 
மன்னரால்‌ பிராமணர்க்குக்‌ தானமாக விடப்பட்டவை 
என்ற உண்மையை உணர்த்துகின்றன. ஜஹேமகர்ப்பம்‌ 
முதலிய பதினாறு வகைத்‌ தானங்கள்‌ மகாதானங்கள்‌ என்று 
வடமோழி நூல்களில்‌ கூறப்பெறும்‌, *மகாதானபுரம்‌' என்ற 
களரின்‌ பெயர்‌, தமிழக வேந்தர்‌ மகாதானம்‌ செய்த 
உண்மையைப்‌ புலப்படுத்துகின்றது அன்றோ? ப 


“கங்கைகொண்ட சோழபுரம்‌' என்ற நகரப்‌ பெயரும்‌, 
“கங்கைகொண்ட சோழேச்சரம்‌' என்ற கோவிற்‌ பெயரும்‌, 
*“தங்கசைகொண்டான்‌”.. என்ற ஊர்ப்‌ பெயரும்‌, *கங்சை 
கொண்டான்‌ மண்டபம்‌” என்ற மண்டபப்‌ பெயரும்‌ முதல்‌ 
இராசேந்திரசோழன்‌ வழியில்‌ அரசர்‌ பலரை வென்று 
சங்கை நீரைக்‌ கொணர்ந்த செய்தியை இன்றளவும்‌ குறித்து 
நிற்கின்றன. இவ்வாறே முடிகொண்டான்‌ என்ற ஆற்றின்‌ 
பெயர்‌, சோழன்‌ வேற்றரசன்‌ முடியைக்‌ கொண்ட, 
வெற்றியைக்‌ குறித்‌இிருக்கிறது. கிருஷ்ணாபுரம்‌ என்பது 
இருஷ்ணப்ப நாயகர்‌ பெயரைத்‌ தாங்கி இருக்கின்றது: 
அங்கு அவ்வரசர்‌ கட்டிய அற்புத வேலைப்பாடமைந்த 
பெருமாள்‌ கோவில்‌ இருக்கின்றது. நாயக்க மன்னரது 
சமயத்‌ தொண்டை. விளக்க இது மிகச்சிறந்த சான்றாகும்‌. 


இவ்வாறு ல ஊர்களின்‌ பெயர்கள்‌, ஆறுகளின்‌ 
பெயர்கள்‌, சோவில்களின்‌ பெயர்கள்‌ முதலியன தமிழக 
ஆட்சிபற்றிய . சுவையுள்ள செய்திகள்‌ : பலவற்றைத்‌. 
தன்னகத்தே கொண்டு அழியாத சான்றுகளாக இன்றும்‌. 


10 தமிழக ஆட்சி! 


இலங்கி வருகின்றன. எனவே, இவையும்‌ தமிழக ஆட்சி: 
யின்‌ நிலையை அறிய உறுதுணையாய்‌ இருக்கின்‌ றன. 


அறிஞர்‌ ஆராய்ச்சி நூல்கள்‌ 

இதுகாறும்‌ கூறப்பெற்ற பலவகைச்‌ சான்றுகளைக்‌. 
கொண்டு இக்கால ஆராய்ச்சி அறிஞர்கள்‌ பல்லவர்‌ 
வரலாறு, சோழர்‌ வரலாறு, பாண்டியர்‌ வரலாறு, விசய 
நகர வேந்தர்‌ வரலாறு, மதுரை. நாயக்கர்‌ வரலாறு,. 
தஞ்சை-.-நாயக்கர்‌ வரலாறு, செஞ்சி வேந்தர்‌ வரலாறு, 
, தஞ்சை -- மகாராட்டிரர்‌ வரலாறு என்னும்‌ வரலாற்று 
தரல்களைத்‌ இறம்பட ஆராய்ந்து எழுதி வெளியிட்டு உள்ளனர்‌. 
இவற்றுள்‌ டாக்டர்‌ மீனாட்‌.சி எழுதிய *பல்லவர்‌ ஆட்சிமுறையும்‌ 
சமுதாய வாழ்க்கையும்‌” என்னும்‌ நூலும்‌, பேராடிரியர்‌ 
நீலகண்ட சாஸ்திரியார்‌ எழுதியுள்ள *மீசாழர்‌ வரலாறு, 
“சோழர்‌ ஆட்சிமுறை” என்னும்‌ நூல்களும்‌,. டாக்டர்‌ 
மகாலிங்கம்‌ எழுதியுள்ள “விசய நகர வேந்தரின்‌ ஆட்சி: 
முறையும்‌ சமுதாய வாழ்க்கையும்‌, என்னும்‌ நூலும்‌ சிறப்‌: 
பாகக்‌ குறிக்கத்தக்கவை. 

காலஞ்சென்ற வரலாற்றுப்‌ பேராடிரியர்‌ வி, ஆர்‌. 
இராமசந்திர தீட்சிதர்‌ “மெளரிய ஆட்சி” பற்றிய சிறந்த 
ஆராய்ச்சி நூலை 19)2- இல்‌ வெளியிட்டார்‌. தென்னிந்திய 
அரசுகளைப்பற்றி அறிய அத்தகைய ஆராய்ச்சி நூல்‌ இல்லா 
திருந்த குறையைச்‌ சென்னை பல்கலைக்கழக வரலாற்றுத்‌ 
துறை அறிஞர்‌ டாக்டர்‌ மகாலிங்கம்‌ என்பவர்‌ நீக்க விழைந்து, 
“தென்னிந்திய ஆட்சி” என்னும்‌ பெயரில்‌ 1955- இல்‌ சிறந்த. 
ஆராய்ச்சி நூலை வெளியிட்டனர்‌. தென்னிந்தியாவில்‌ 
அரசாண்ட . சாளுக்கியர்‌, இராட்டிரகூடர்‌, ஆந்திரர்‌, 
பல்லவர்‌, சேரர்‌, சோழர்‌, பாண்டியர்‌, விசய நகர வேந்தர்‌, 
நாயக்கர்‌,  மாகாராட்டிரர்‌ ஆட௫ியோர்‌ வரலாறுகளை 
ஆராய்ந்து, தென்னிந்திய ஆட்சி பற்றிய செய்திகள்‌ அதன்‌ 
சண்‌: தரப்பட்டுள்ளன, இவை அனைத்தின்‌ துணையைக்‌. 
கொண்டே இந்நூல்‌ எழுதப்படுகிறது. 


2. தமிழகம்‌ 


வட எல்லை 


இன்றுள்ள தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களுள்‌ காலத்தால்‌ 
முற்பட்டது தொல்காப்பியம்‌ அன்றோ? அல்து இற்றைக்கு. 
ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்னலாம்‌. 
அதன்‌ பாயிரத்தில்‌ பனம்பாரனார்‌ என்ற புலவர்‌, 


வடவேங்கடம்‌ தென்குமரி ஆயிடைத்‌ 
தமிழ்கூறும்‌ நல்உலகம்‌ *” 
என்று கூறியுள்ளார்‌. 
1 வேங்கடத்‌ தும்பர்‌ மொழிபெயர்‌ தேயம்‌”? 


என்று சங்கு நாற்பாடல்கள்‌ செப்புகின்றன. க, பி. என்று 
12- ஆம்‌ நாற்றாண்டி.லும்‌ வேங்கடப்‌ பகுதியே தமிழகத்தின்‌ 
வட எல்லையாக இருந்தது என்பது, **௮ருந்தமிழின்‌ வழக்‌ 
கங்கு நிகழா தாக?” என்னும்‌ சேக்கிழார்‌ வாக்கைக்‌ கொண்டு 
உணரக்கெடச்ிறது. காளத்தி மலைக்கு வடக்கே தமிழ்‌ வழல்கு 
இல்லை என்பது சேக்கிழார்‌ கூற்று, எனவே, 'தென்னிற்தி 
யாவில்‌ வேங்கடத்தை ஒட்டினாற்‌ போலக்‌ கிழக்கு மேற்காக 
ஒரு கோடு சிழிக்கப்படின்‌, அக்கோட்டிற்குத்‌ ெ தன்பாற்பட்ட. 
நிலம்‌ முழுவதும்‌ ஏறத்தாழப்‌ பண்டைத்‌ தமிழகம்‌ என்று. 
சொல்லலாம்‌, 


தென்‌ எல்லை 


பனம்பாரனார்‌ கூறிய எல்லைகளில்‌ குமரி ஒன்று. அது குமரி: 
யாறு பாயப்பெற்ற, இன்றைய குமரிக்கும்‌ தென்பாற்பட்ட. 


12 தமிழக ஆட்சி 





நிலத்தைக்‌ குறித்தது என்று உரையாசிரியர்கள்‌ பொருள்‌ 
“கொண்டனர்‌. 


* பஃறுளி ஆற்றுடன்‌ பன்மலை அடுக்கத்துக்‌ 
குமரிக்‌ கோடும்‌ கொடுங்கடல்‌ கொள்ள ”” 


என்று வரும்‌ சிலப்பதிகார அடிகளால்‌, இன்றைய ருமரி 
முனைக்குத்‌ தெற்கே குமரியாறு பாயப்பெற்ற பெருநிலப்‌ 
பருதி இருந்துது என்பது தெரிகிறது. அதன்சண்‌ ஏழ்பளைநாடு, 
- ஏழ்தெங்ககாடு என நாற்பத்தொன்பது நாடுகள்‌ இருந்தன 
என்று அடியார்க்கு நல்லார்‌ சிலப்பதிகார உரையில்‌ கூறி 
யுள்ளனர்‌. அந்த நிலப்பகுதியில்தான்‌ பாண்டியர்‌ தலைநகர 
மான மதுரை இருந்தது, அதன்கண்‌ முதற்சங்கம்‌ நிகழ்ந்தது 
- என்று இறையனார்‌ களவியல்‌ இயம்புகின் றது. 


அத்ந௱டு அழிந்த பின்பு கிழக்குக்கரை ஓரத்தில்‌ இருந்த 
கபாடபுரம்‌ என்பது பாண்டியர்‌ தலைநகரமாயிற்று, அங்கு 
இடைச்‌ சங்கம்‌ இருந்தது. அதுவும்‌ கடல்கோளால்‌ அழிந்தது. 
இஃது இறையனார்‌ களவியல்‌ கூறும்‌ செய்தி, 


இங்கனம்‌ கபாட்புரமும்‌ அழிந்த பிறகுதான்‌ இன்றைய 
மதுரை பாண்டியர்‌ தலைநகரம்‌ ஆயிற்று, அப்மிபாழுதுதான்‌ 
இன்றைய குமரி முனை தமிழகத்தின்‌ தென்‌ எல்லை ஆயிற்று. 
ஏறக்குறைய 1800ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்த சிறு காக்கை 
பாடினியார்‌ என்ற பெண்பாற்‌ புலவர்‌, வடக்கில்‌ வேங்கடத்‌ 
“தையும்‌ ஏனைய மூன்று பகுதிகளில்‌ கடலையும்‌ எல்லையாகக்‌ 
கூறினார்‌... இதனால்‌, கடைச்‌ . சங்ககாலத்துத்‌ தமிழகத்தின்‌ 
தென்‌ எல்லை குமரிமுனை என்பது பெறப்பட்டது. 


மூன்று தமிழ்‌ நாடுகள்‌ 
சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்பவை தொன்று 
. தொட்டு இருந்து வரும்‌ மூன்று நாடுகளாகும்‌. இவற்றுள்‌ 


தமிழகம்‌ 15; 





சேர நாடு என்பது, இன்றைய கொச்சி -- இருவாங்கூர்‌ நடு 
களுடன்‌ மலையாள மாவட்டமும்‌ சேர்ந்த நிலப்பகுஇியாகும்‌. , 
சோழ நாடு என்பது, சிதம்பரத்திற்கு வடக்கேயுள்ள வெள்‌ 
ளாற்றை வட எல்லையாகவும்‌ புதுக்கோட்டைக்கு அருகே 
யுள்ள . தென்‌ வெள்ளாற்றைத்‌ தெற்கெல்லையாகவும்‌ 
கொண்டுள்ள நிலப்பகுதியாகும்‌, அஃதாவது, இன்றைய 
தஞ்சாவூர்‌. திருச்சி மாவட்டங்களிலும்‌ தென்‌ ஆற்காடு 
மாவட்டத்தின்‌ தென்பருஇயிலும்‌ உள்ள நிலப்பருஇயாகும்‌, 
பாண்டிய நாடு என்பது, இன்றுள்ள மதுரை, இராம. 
நாதபுரம்‌, திருநெல்வேலி மாவட்டங்களைக்‌ கொண்ட நிலப்‌: 
பகுதியாகும்‌. 


சிற்றரசுகள்‌ 


சோழ நாட்டிற்கு வடக்கே இருக்கோவலூரைத்‌ தலை: 
நகராகக்சொண்டு மலையமான்கள்‌ ஒரு சிறு நிலப்பகுதியை 
அண்டுவந்தனர்‌. அப்புஇக்கு வடக்கே இருந்த கொண்டை. 
நாட்டில்‌ இரையர்கள்‌ என்ற தொண்டைமான்கள்‌. ஆண்டு 
வந்தனர்‌. த௲டரைத்‌ தலைநகராகச்சொண்டு கொரங்கு 
நாட்டின்‌ ஒரு பகுதியை அதியமான்கள்‌ ஆண்டுவந்தனர்‌. 
இவ்வாறே கொங்கு நாட்டில்‌ ஓரி, குமணன்‌ முதலிய 
சிற்றரசர்கள்‌ று நிலப்பகுதிகளை ஆண்டுவந்தனர்‌. பறம்பு. 
மலைநாட்டைப்‌ பாரி ஆண்டுவந்தான்‌. பழறிமலைப்‌ பகுதியை: 
வேள்‌ ஆவி ஆண்டுவந்தான்‌. பொதிய மலை நாட்டை வேள்‌ 
ஆய்‌ ஆண்டுவந்தான்‌. இவ்வாறு தமிழகத்திலிருந்த சிற்றரசர்‌ 
பலராவர்‌, இவார்கள்‌ முடியரசர்க்கு அடங்காமல்‌ வாழ்ந்த. 
காலமும்‌ உண்டு; அடங்கி வாழ்ந்த காலமும்‌ உண்டு. 


மூன்று நாட்டு விவரங்கள்‌ 
சங்ககாலம்‌ பரந்து பட்ட காலம்‌, அக்காலத்தில்‌ ஒரு. 


சமயத்தில்‌ மூவேந்தருள்‌ சேரன்‌ சிறப்புற்றிருந்தான்‌; மற்‌ 
ொரு சமயத்தில்‌ சோழன்‌ மேம்பட்டு விளங்கினான்‌; வேறொரு. 


14 தமிழக ஆட்சி 


படத்‌ வளைவை வ ப பபவ பாவகை ்ஷ்பப மல வவபவசைகசையவைய ளை பவைகைவைம்‌ வல்லவ வைம கல்பரட க வஷைவைக வ வசு வ வதவைகவ யகது வைல வவ கக 4 வலை வலக களவவவைவகைலைகைவ வை மரக்கவைவ்வ வலவன்‌ 


சமயத்தில்‌ பாண்டியன்‌ பெருமை பெற்று விளங்கினான்‌. ஓவ்‌ 


வொருவனும்‌ மற்ற இருவரையும்‌ அடக்கி ஆள நினைத்த 
காலங்களும்‌ உண்டு. சேரருள்‌ செங்குட்டுவனும்‌, சோழருள்‌ 


.கரிகாலனும்‌, பாண்டியருள்‌ தலையாலங்கானத்து செரு 


வென்ற நெடிஞ்செழியனும்‌ சிறப்புற்ற வேந்தராவர்‌,. இந்த 
மூதன்மைவெறி இம்‌ மரபுகள்‌ அழியும்‌ வரையில்‌ பின்‌ நூற்‌ 
ருண்டுகளிலும்‌ நகப்‌ என்பதை வரலாறு தெரிவிக்‌ 


கின்றது. 


கடைச்‌ சங்ககாலம்‌ என்பது ஏறத்தாழக்‌ ௫. மு. 300 


முதல்‌ இ, பி. 300 வரை என்று சொல்லலாம்‌. ௫. மு. 


300- க்குப்‌ பிறகு தமிழகத்தின்‌ பெரும்பகுதி (தொண்டை, 


“சோழ நாடுகள்‌ ] பல்லவர்‌ என்ற புதிய மரபினர்‌ ஆட்சிக்கு 


உட்பட்டது. ஏறத்தாழக்‌ க, பி. 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியில்‌ சோழர்‌ தம்‌ பேரரசைத்‌ தோற்றுவித்தனர்‌. 


இ, பி. 11, 12 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ சோழப்பேரரசர்‌ தென்‌ 
_னிந்தியா முழுவதையும்‌ ஒரு குடைக்கீழ்‌ வைத்து ஆண்டனர்‌; 


இலங்கை முதலிய பல தவுகளைப்‌ பிடித்து ஆண்டனர்‌; வட 
இந்தியாவிலும்‌ கழக்கிந்தியத்‌ தீவுகளிலும்‌ தங்கள்‌ செல்‌ 


வாக்கை நிலைநாட்டினர்‌. 


இ. பி, 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாண்டியர்‌ செல்வாக்கு 
ஒழிந்தது. இ.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மாலிக்‌.சாபூர்‌ தென்‌ 
.னாட்டு அரசுகளை அழித்தார்‌. பின்பு தமிழகம்‌ விசயநகர 
“வேந்தர்‌ ஆட்சிக்கு உட்பட்டது. பின்பு விசயநகர வேந்தரின்‌ 
பிரதிநிதிகளாக இருந்து மதுரை, தஞ்சாவூர்‌, செஞ்சி 
என்னும்‌ இடங்களை நாயக்க மன்னர்‌ ஆண்டு வந்தனர்‌. 


பின்னா்‌ இந்நிலப்‌ பகுதிகள்‌ கருநாடக நவாபுகளின்‌ ஆட்சிக்கு 


உட்பட்டது. தஞ்சையில்‌ மகாராட்டிரர்‌ சிறிதுகாலம்‌ 
ஆண்டனர்‌, பின்பு தமிழகம்‌ வெள்ளையர்‌ ஆட்சிக்கு உட்‌ 
பட்டது. 


தமிழகம்‌ 15 


சிறந்த நகரங்கள்‌ முதலியன 


சங்ககாலத்தில்‌ சேரநாட்டுத்‌ தலைநகரம்‌ மேற்குக்‌ கடற்‌ 
கரையில்‌ இருந்த வஞ்சிமாநகரம்‌ என்பது; முசிறி என்பது 
துறைமுக நகரம்‌, கொங்கு நாடு சேரர்க்கு உட்பட்டபோது 
கொங்குக்‌ கரூர்‌ சேரர்‌ தலைநகரங்களுள்‌ ஒன்றாக இருந்தது, 
“சேரநாட்டு ஆறுகளுள்‌ மிகச்சிறந்‌ தது பெரியாறு என்பது. 


சோழதாட்டில்‌ சங்ககாலத்தில்‌ உறையூர்‌ தலைநகறராய்‌ 
'இருந்தது; சங்க இறுதிக்காலத்தில்‌ காவிரிப்பூம்பட்டினம்‌ தலை 
'நகராயும்‌ துறைமுக நகரமாயும்‌ இருந்தது. பல்லவர்‌ காலத்‌ 
இல்‌ கும்பகோணத்தை அடுத்த பழையாறை என்பதே தலை 
நகராய்‌ இருந்தது; பின்பு சிறிது : காலம்‌ தஞ்சாவூர்‌ 
கோநகராய்‌ விளங்கியக, இ.பி. 11,12, 13-ஆம்‌ நூற்‌ 
மாரண்டுகளில்‌ கங்கைகொண்ட சோழபுரம்‌ கோநகராய்‌ விளங்‌ 
கியது, சோழப்‌ பேரரசர்க்குக்‌ காஞ்சிபுரமும்‌ ஒரு தலைநகராய்‌ 
விளங்கியது. சோணுட்டு ஆறுகளுள்‌ தலைசிறந்தது காவிரி 
யாகும்‌, காவிரியாறே சோழநாட்டு மக்களுக்குச்‌ செவி. 
லித்துஈய்‌, | 


பாண்டியநாட்டின்‌ தலை நகரம்‌ மதுரை; புகழ்பெற்ற 
அுறைமுக நகரம்‌ கொற்கை என்பது, ௫. பி. 13- ஆம்‌ நூற்‌ 
எுண்டில்‌ (பழைய) காயல்‌ துறைமுக நகரமாயிருந்த து. தொண்டி, 
யும்‌ ஒரு துறைமுக நகரம்‌. பிற்காலத்தில்‌ தூதுக்குடி, 
(தூத்துக்குடு.), காயல்பட்டினம்‌ என்பன துறைமுக நசரங்களாய்‌ 
விளங்கின. 


சங்ககாலத்தில்‌ பொதுசா (இன்றைய புதுச்சேரியை அடுத்த 
கடற்கரைப்‌ பகுத), சோபட்டினம்‌ (மரக்காணம்‌), மாமல்லபுரம்‌ 
என்பன சோழநாட்டிற்கு வடக்கே துறைமுசுப்பட்டினங்‌ 
களாயிருந்தன. பல்லவர்‌ காலத்தில்‌ மயிலாப்பூர்‌, மாமல்ல 
புரம்‌ என்பன சிறந்த துறைமுக நகரங்களாய்‌ விளங்கின; 
பல்லவர்‌ காலத்திலும்‌ பிற்காலச்‌ சோழர்‌ காலத்திலும்‌ 
சாகப்பட்டினம்‌ சிறந்த துறைமுக நசரமாய்‌ விளங்கியது, 


3. அரசுரிமை 


அரசு தோற்றம்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌ தமிழகம்‌ குறிஞ்சி முதலிய ஐவகை. 
நிலங்களாகப்‌ பிரிந்திருந்த. ஓவ்வொரு பிரிவிலும்‌ வாழ்ந்த 
மக்கள்‌ பல காரணங்களால்‌ பிற நில மக்களோடு போரிட. 
வேண்டிய நிலைமை அடிக்கடி ஏற்பட்டுவந்தது, அதனால்‌. 
அவ்வந்‌ நிலத்து மக்கள்‌ தம்முள்‌ அறிவாலும்‌ ஆற்றலாலும்‌ 
சிறந்தவனைத்‌ தம்‌ தலைவனாக எடுத்துக்கொண்டு, அவன்‌ 
சொற்படி நடக்கலாயினர்‌. இங்கனம்‌ தோன்றிய தலைமையே 
நாளடைவில்‌ அரசாக வளர்ந்தது என்று சொல்லலாம்‌. 


குறிஞ்சி நிலத்தில்‌ விளைச்சல்‌ மிகுதியில்லை. பிற நிலத்தார்‌ 
அங்கு எளிதில்‌ வருதல்‌ இயலாது; அங்ஙனம்‌ வந்து எதனையும்‌ 
எளிதில்‌ கவர்ந்து செல்லவோ பொருள்‌ இல்லை. பாலை 
நிலத்தில்‌ நல்ல வளமும்‌ இல்லை; அதனால்‌ விளைச்சலும்‌ இல்லை. 
நெய்தல்‌ நில மக்கள்‌ நாளும்‌ மீன்‌ பிடித்துப்‌ பிழைப்பவர்கள்‌;. 
- எனவே, எவ்வித உடைமையும்‌ இல்லாதவர்கள்‌; ஆதலால்‌ _- 
இம்மூவகை நிலங்களின்‌ உடைமைகள்‌ பறி போகுமே என்ற. 
கவலை அந்நில மக்களுக்கு இல்லை. அதனால்‌ இம்மூன்று: 
இடங்களிலும்‌ . தலைமை தோன்றியிருக்கலாமே தவிர, 
உடைமையைப்‌ பாதுகாக்க என்றும்‌ நிலையான. அரசு: 
தேவைப்படவில்லை, ப ப ப டக்‌ 


முல்லை. நிலத்தில்‌ பசும்‌ புல்வெளிகள்‌ மிகுதி; ஆடு 
“மாடுகள்‌ மிகுதி; . அங்குள்ள மக்களுக்கு அவைதாம்‌ 
.. செல்வம்‌, அவை பிற. நிலத்தாரால்‌ .கவரப்படின்‌, அவர்‌' 


அரசுரிமை ப 17 





கும்‌ வாழ்வு செடும்‌. எனவே, கால்நடைகளைப்‌ பாது 
காக்கவும்‌, அவற்றால்‌ வரும்‌ வாழ்வைப்‌ பாதுகாக்கவும்‌ அவர்‌ 
களுக்கு அரசு தேவைப்பட்டது. போருக்கு என்று ஒப்புக்‌ 
கொண்டிருந்த தலைவனே நாளடைவில்‌ அரசனானான்‌. அவன்‌ 
கோ, கோல்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றான்‌. அம்மரபினர்‌ இன்றும்‌ 
கோன்‌, கோனார்‌ என்று அழைக்கப்படுதல்‌ காணலாம்‌. 


மருத நிலத்தில்‌ விளைவு மிகுதி. அந்நிலம்‌ இயற்கை 
வளம்‌ நிறைந்தது; நீர்‌ வளம்‌ மிககது; செல்வம்‌ கொழிக்கும்‌ 
இடம்‌ ;கல்விக்கும்‌ கலை வளர்ச்சிக்கும்‌ ஏற்றது; நாகரிகத்தின்‌ 
பிறப்பிடம்‌; பண்பாட்டின்‌ தோற்றுவாய்‌. எனவே, மருத 
நிலத்திற்குப்‌ பாதுகாப்புத்‌ தேவையானது. பிற மூன்று 
நிலத்தாரும்‌ மருத நில வளத்தைச்‌ சூறையாடுதல்‌ இயற்கை. 
ஆதலால்‌ முல்லை நிலத்தைவிட மருத நிலத்திற்குப்‌ பாதுகாப்பு 
மிகுதியாகத்‌ தேவைப்பட்டது. எனவே, மருத நிலத்தில்‌ 
நிலையான அரசு ஏற்பட்டது. 


அரசு வளர்ச்சி 


காலப்போக்கில்‌ அரசனுக்கு இலக்கணம்‌ வகுக்கம்‌ 
பட்டது. கல்வி கற்றல்‌, கற்றோரை ஆதரித்தல்‌, குடிகளைப்‌ 
பாதுகாத்தல்‌, தயவரை ஒறுத்தல்‌, வேள்வி செய்தல்‌ என்பன 
அரசன்‌ கடமைகளாகத்‌ தொல்காப்பியம்‌ கூறுகின்றது. 


தமிழ்மறையாகிய திருக்குறள்‌ அரசனுக்கு அமைச்சன்‌, 
நாடு, கோட்டை, பண்டாரம்‌, படை, நட்பரசர்‌ என்ற 
ஆறும்‌ இன்றியமையாதவை என்று வற்புறுத்துகிறது. 


அவசமஷமலவமன்‌ எம்றில்வபுச்வரயவ வவைவ வக்க முவகல 





ற, ற, சீநிவாச ஐயங்கார்‌, *இந்தியாவில்‌ கற்காலம்‌,பக்‌,* 26, 
2 ்‌ 





18 தமிழக ஆட்சி 





1 படைகுடி கூழ்‌அமைச்சு நட்பரண்‌ ஆறும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு.” 


₹- நெல்லும்‌ உயிரன்றே நீரும்‌ உயிரன்றே 
மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌; 
யானுயிர்‌ என்ப தறிகை 
வேல்மிகு தானை வேந்தர்க்குக்‌ கடனே ” 


என்று புறநானூற்றுப்‌ பாடல்‌ புகல்கின்றது." 


இதனால்‌ குடிகளுக்கு அரசனே உயிர்‌ என்று பண்டை, 
மக்கள்‌ கருதினர்‌ என்று கொள்ளலாம்‌. அரசனிடம்‌ கல்வி 
யறிவு, அஞ்சாமை, நுண்ணறிவு, சோம்பலின்மை, செயல்‌ 
படு திறமை முதலிய பண்புகள்‌ எதிர்பார்க்கப்பட்டன. 


: அஞ்சாமை ஈகை அறிவூக்கம்‌ இந்நான்கும்‌ 
எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு. ”' 

** தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும்‌ 
நீங்கா நிலஞுள்‌ பவர்க்கு. ”” 

₹* மடியிலா மன்னவன்‌ எய்தும்‌ அடியளந்தான்‌ 

- தாஅய தெல்லாம்‌ ஒருங்கு. ”” 


“அரசன்‌ ஆட்சி முறைக்குரிய அறத்தில்‌ தவறலாகாறது; 
அறமல்லாதவற்றை நீக்கவேண்டும்‌; வீரத்தில்‌ மானவுணர்ச்‌ 
சியோடு இருத்தல்‌ வேண்டும்‌; காண்பதற்கு எளியவளாய்க்‌ 
கடுஞ்சொல்‌ கூறாதவனாய்‌ இருக்கவேண்டும்‌; இனிய சொற்‌ 
களைப்‌ பேசவேண்டும்‌; பொருள்‌ வரும்‌ வழிகளை மேன்மேலும்‌ 
- பெருக்கவேண்டும்‌; வந்த பொருள்களைச்‌ சேர்க்க வேண்டும்‌? 
சேர்த்தவற்றைக்‌ காக்க வேண்டும்‌; கா௱த்தவற்றைப்‌ பல 
துறைகளுக்காக வகுக்க வேண்டும்‌; வகுத்தவற்றை முறைப்‌ 
_ படி செலவு செய்யவேண்டும்‌; நீதிமுறை தவருது குடிகளைக்‌ 
காக்கவேண்டும்‌; புறங்கூறுவோரின்‌, சொழ்களைப்‌ பொறுமை 


1. செ, 186 


அரசுரிமை 19 


யோடு கேட்டு ஆராய்தல்‌ வேண்டும்‌; கொடை, அருள்‌, 
செங்கோல்‌ முறைமை, தளர்ந்த னாக காத்தல்‌ ஆகிய 
நான்கும்‌ உடையவனாதல்‌ வேண்டும்‌.'” இவை வள்ளுவர்‌ 
கருத்துக்கள்‌.” **அரசன்‌ நெறி தவறுவானாயின்‌ அரியல்‌ 
மாறும்‌! மழை பெய்ய வேண்டும்‌ காலத்தில்‌ பெய்யாது? 
அதனால்‌ உயிர்களுக்குத்‌ துன்பம்‌ நேரிடும்‌. ப்பன்‌ மன்னுயி 
ரெல்லாம்‌ மன்னன்‌ தன்னுயிர்‌ என்னும்‌ தகுஇி அழிந்று 
விடும்‌*?3 என்று மணிமேகலை கூறுகிறது. 


இ. பி. 12-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய கம்பர்‌, **அரசன்‌ 
குடிசளிடம்‌ அன்பு செலுத்துவதில்‌ தாயை ஒத்‌இருச்சு 
வேண்டும்‌; குடிகளுக்கு நன்மை செய்வதில்‌ துவத்தை 
ஒத்திருக்க வேண்டும்‌; குடிகள்‌ அறம்‌ பொருள்‌ இன்பங்களில்‌ 
ஆம்ந்துவிடாமல்‌ மறுமைக்காக அவர்கள்‌ செய்யவேண்டும்‌ 
சஈதனங்களை அமைப்பதில்‌ பிள்ளையை ஒத்திருத்தல்‌ வேண்டும்‌; 
இயோரைத்‌ தண்டிப்பதில்‌ நோயை ஒத்திருத்தல்‌ வேண்டும்‌; 
அவர்களைத்‌ இருத்துவதில்‌ நோரயைத்‌ தீர்க்கும்‌ மருந்தை 
ஒத்திருத்தல்‌ வேண்டும்‌; குடிகளின்‌ அறிவாகவும்‌ விளங்க. 
வேண்டும்‌. ””? என்று கூறியுள்ளார்‌. 


**அரசன்‌' எல்லா உயிர்களையும்‌ தன்னிடத்தே கொண்‌ 
டுள்ள உடம்பு போன்றவன்‌; அவன்‌ பிற உயிர்களைத்‌ 
கன்னுயிர்போல மதித்தல்‌ வேண்டும்‌; வறியவன்‌ தனக்குரிய 
சிறிய நிலத்தைக்‌ கண்ணும்‌ கருத்துமாகச்‌ காத்துப்‌ பயிரிடுதல்‌ 
போல்‌ அரசனும்‌ தன்‌ ந௱ட்டையும்‌ குடிகளையும்‌ கண்ணும்‌. 
கருத்துமாகப்‌ பாதுகாக்க வேண்டும்‌,” என்று கூறியுள்ளது 
அவனித்தற்குரியது. 

1. - குறள்‌- இறைமாட்சி, 

2. காதை 7, வரி 812. ப 

3. கம்பராமாயணம்‌. அரசியல்‌ படலம்‌, செ, 4. 

ரீ, கம்ப ராமாயணம்‌, அரசியல்‌ படலம்‌, செ. 10, 





20 தமிழக ஆட்சி 








அரசுத்தன்மை 


தொன்று தொட்டு நாட்டில்‌ நிலவிவரும்‌ பழக்க வழக்கங்‌ 
களுக்கும்‌ சட்ட திட்டங்களுக்கும்‌ அரசன்‌ கட்டுப்படவேண்டி 
யவனாய்‌ இருந்தான்‌. அதனால்‌, அரசன்‌ அரசாங்கத்‌ தலைவ 
னாய்‌ இருப்பினும்‌, அவன்‌ தன்‌ விருப்பம்போல ஆட்சி நடத்த 
இயலவில்லை, வள்ளுவர்‌. சொன்ன குடி, கூழ்‌ முகுலியவை 
இல்லாமல்‌ தனிப்பட்ட முறையில்‌ அரசன்‌ சிறப்படைய வழி' 
யில்லை. 


துமிழகத்தில்‌ சேர சோம, பாண்டியர்‌ என்ற மூவரும்‌ 
முடிமன்னார்‌. இவர்களது ஆட்சிக்கு உட்பட்டும்‌ படாமலும்‌ 
ஆங்காங்குச்‌ சிற்றரசர்‌ பலர்‌ இருந்து வந்தனர்‌. வீரம்‌, 
அரசியலறிவு, சிறந்த ஒழுக்ஈம்‌ முதலிய பண்புகளை உடைய 
அரசனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மரபினரே, அப்பண்புகளைப்‌ பெற்று 
வருபவர்கள்‌ என்ற நம்பிக்கையால்‌ அரசுக்கு கரியவர்‌ 
ஆயினர்‌. ப 


அரசனுக்கு உதவியாக ஐம்பெருங்குழுவும்‌ எண்பேராயமும்‌ 
இருந்தன என்று சங்க நூல்கள்‌ கூறுகின்றன. அமைச்சர்‌ 
முதல்‌ குதிரைப்‌ படைத்‌ தலைவர்‌ ஈறாகப்‌ பல துறைப்‌ பெரு. 
மக்கள்‌ இந்த இரண்டு அவைகளிலும்‌ பங்கு கொண்டிருந்‌ 
தனர்‌... மன்னன்‌ இவர்களையும்‌ அறக்களத்தந்தணர்‌ முதலிய 
சான்றோரையும்‌ கலந்தே ஆட்சி புரிந்தான்‌. நாட்டுப்‌ பெரு. 
விழாக்களிலும்‌ நாட்டுப்‌ பெருஞ்‌ செயல்களிலும்‌ இக்குழு. 
வினர்‌ பங்குகொண்டனர்‌. 


மன்னன்‌ தவறு செய்யும்போது புலவர்‌ பெருமக்கள்‌ 
அவன்‌ தவறுகளை எடுத்து விளக்கி அறிவுரை கூறுதல்‌ 
வழக்கம்‌. சங்க . நூல்களில்‌ இவ்வுண்மையை விளக்கும்‌ 
சான்றுகள்‌ பல. உண்டு. கோவூர்கிழார்‌, . பரணர்‌, கபிலர்‌, 
பிசிராந்தையார்‌ முதலிய புலவர்‌ பெருமக்கள்‌ அரசர்க்கு 
அறிவுறுத்திய சந்தர்ப்பங்கள்‌ பலவாகும்‌. மன்னன்‌ பிறர்‌: 


அரசுரிமை 21 


(யோசனைகளைக்‌ கேளாமல்‌ நெறி தவறும்போது, குடிமக்கள்‌ 
கலகம்‌ விளைத்து அவனை நெறிப்படுத்துதல்‌ வழக்கம்‌. 


அரசியலில்‌ ஊர்‌, சபை, நாடு என்ற ஆட்சி மன்றங்கள்‌ 
இருந்தன. மறையவர்‌ வாழ்ந்த சிற்றூர்களில்‌ இருந்த 
ஆட்சிமன்றம்‌ சபை எனப்‌ பெயர்‌ பெற்றது. பிற கிராமங்‌ 
களில்‌ இருந்த ஆட்சி மன்றங்கள்‌ ஊர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றன. ஒவ்வோர்‌ ஊரிலும்‌ மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட அறிஞர்கள்‌ கூட்டமாக இருந்து ஊராட்சியை 
நடத்தி வந்தனர்‌. பல கர்கள்‌ சேர்ழ்தநு ஒரு நாடு. 
நாட்டாட்சி மன்றத்தில்‌ எல்லா ஊர்ச்‌ சார்பாளரும்‌ 
(பிரதிநிதிகளும்‌) இடம்‌ பெற்றிருந்தனர்‌. இவை தத்தம்‌ 
பகுதிக்குரிய ஆட்சியை நன்கு கவனித்து வந்தன. நடு 
அரசாங்கம்‌ இவற்றின்‌ வேளைகளில்‌ தலையிடுவதில்லை; 
ஆயினும்‌, பொதுவாக மேற்பார்வையிட்டு வந்தது. இம்‌ 
மன்றங்கள்‌ தத்தம்‌ ரசூம்நிலைக்கேற்பச்‌ சட்டதிட்டங்களை 
வகுத்துக்கொண்டு செயற்பட்டன. 


மேலே கூறப்பெற்ற ஐம்பெருங்குழு, எண்பேராயம்‌, 
புலவர்‌ குழாம்‌, பலவகை ஆட்சி மன்றங்கள்‌ என்பவை 
அரசனது விருப்பப்படி ஆணை செலுத்துவதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி வந்தன என்று கூறலாம்‌. 


அரசன்‌ கடமைகள்‌ 


உள்நாட்டில்‌. அமைதியைக்‌. காத்தலும்‌ வெளியார்‌ 
படையெடுப்புக்களிலிருந்து நாட்டைப்‌ பாதுகாத்தலும்‌ 
அரசனுடைய சிறப்புக்‌ கடமைகளில்‌ முதலிடம்‌ பெறத்‌ 
தக்கவை, உள்நாட்டில்‌ அமைதியைக்‌ காக்க ஊர்தோறும்‌ 
ஊர்காப்பாளர்‌ படை (101106) இருந்து வந்தது. அப்படை 
பகலிலும்‌ இரவிலும்‌ ஊரைப்‌ பாதுகாத்து வந்தது. அப்‌ 
படையின3ர.. கள்வரையும்‌ பிடித்து வந்தனர்‌. அவர்‌ 
களுடைய திண்ணிய உடலமைப்பும்‌, திறமையும்‌ சிலப்பதி 


22 தமிழக ஆட்சி 





காரத்தில்‌ விளக்கப்பட்டுள்ளன. யானைப்படை, குதிரைப்படை, 
காலாட்படை, கப்பற்படை என்பன வெளியார்‌ படையெடுப்பை 
எதிர்த்து நிற்க அமைந்தவையாகும்‌. 

குடிமக்களின்‌ உயிரையும்‌ உடைமையையும்‌ பாது 
காப்பது அறம்‌ எனப்பட்டது. அறத்தைப்‌ பாதுகாப்பது 
அரசனது கடமை. அறம்‌ என்பது சமுதாய ஓழங்காரும்‌. 
வாழையடி. வாழையாகச்‌ சமுதாயத்தில்‌ இன்னார்‌ இன்னதைச்‌ 
செய்யவேண்டும்‌--இவர்‌ இவரிடம்‌ இன்ன டன்னவாறு 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று நெடுங்காலமாக புருந்து 
வரும்‌ இட்டமே சமுதாய ஒழுங்கு எனப்படும்‌. அதுவே தர்மம்‌ 
என்றும்‌ சொல்லப்படும்‌. இந்த நாள்பட்ட நட்டம்‌ சிறிது 
தவறுமாயினும்‌, சமுதாய அமைப்புக்கெடும்‌ என்ற நம்பிக்கை 
அக்காலத்தில்‌ இருந்து வந்தது. அதனால்‌ அதக்‌ காப்பது 
அரசனது தலைசிறந்த கடமையாகக்‌ கருதப்பட்டு. அரசனது 
செங்கோலே இத்தகைய அறத்திற்கு அடிப்படை. என்பது 
வள்ளுவர்‌ கருத்து. சமுதாய ஒழுங்கை நிலைநாட்டி யவனே 

செங்கோல்‌ அரசன்‌ என்று போற்றப்பட்டான்‌. 


*- அரசன்‌ எவரிடத்திலும்‌ கண்ணோட்டம்‌ செய்யாமல்‌, 
_ குற்றத்தை ஆராய்ந்து, நடுவுநிலைமை பொருந்திச்‌ செய்யத்‌ 
தக்சதை ஆராய்ந்து செய்யவேண்டும்‌. அரசன்‌ ரூடிசளை 
அன்போடு அணைத்துக்கொண்டு செங்கோல்‌ செலுத்த 
வேண்டும்‌, நெறி தவறாத ஆட்சியே அரசனுக்கு வெற்றியைத்‌. 
தரும்‌; : படைவன்மை வெற்றியைத்‌ தராது, அசன்‌ 
குடிகளை வரவேற்று அவர்தம்‌ குறைசகளைக்கேட்டு முறை. 
செய்யவேண்டும்‌; குடிகளைப்‌ பிறர்‌ வருத்தாமல்‌ காக்சு 
வேண்டும்‌; தானும்‌ வருத்தலாகாது; அவர்தம்‌ குற்றங்‌: 
களுக்குத்‌ தக்க தண்டனை விதிக்க வேண்டும்‌. பயிரைக்‌ 
காக்கக்‌ களையை நீக்குதல்‌ போல நல்ல குடிமக்களைக்‌ காக்கக்‌ 
கொடியவர்‌ சிலரைக்‌ கொலைத்‌ தண்டனையால்‌ ஒழிக்க 


வேண்டும்‌. இவை எல்லாம்‌ ன்‌ கட்மைகள்‌,**! என்பது 
வள்ளுவர்‌ வாக்கு, 


அரசுரிமை 23 





குடிகளிடம்‌ பழங்கால முதல்‌ நிலவிவரும்‌ பழக்க 
வழக்கங்கள்‌ ஒழுக்கமுறைகள்‌ இவற்றைப்‌ பாதுகாத்தலும்‌ 
அரசன்‌ கடமையாகும்‌. 


“* அந்தணர்‌ நூற்கும்‌ அறத்திற்கும்‌ ஆதியாய்‌ 
நின்றது மன்னவன்‌ கோல்‌.””* 

** அறன்‌இழுக்கா தல்லவை நீக்கி மறனிழுக்கா 
மான முடைய தர ””* 


என்பது வள்ளுவர்‌ வாக்கு, 


நாட்டுக்கும்‌ குடிகளுக்கும்‌ நலன்‌ விளைய அரசன்‌ சில 
€வள்விகள்‌ செய்யவேண்டும்‌ என்று வடமொழி அற நூல்கள்‌ 
கூறுகின்றன. வடவர்‌ செல்வாக்குத்‌ தமிழகத்தில்‌ பரவிய 
போது, தமிழ்வேந்தர்‌ பல யாகங்களைச்‌ செய்து, *பல்யாகசாலை 
மூதுகுடுமிப்‌ பெருவழுஇ,” *இராய சூயம்‌ வேட்ட பெருநற்‌ 
கிள்ளி! என்ற அடைமொழிகளைப்‌ பெற்றனர்‌. பல்லவர்‌ 
காலத்தில்‌ சிவஸ்கந்தவர்மன்‌ என்ற பல்லவ மன்னன்‌, 
அசுவமேதம்‌, அக்நிஷ்டோமம்‌, வாஜபேயம்‌ என்ற வேள்விகளைச்‌ 
கிசய்தான்‌ என்று உதயேந்திரப்‌ பட்டயங்கள்‌ உரைக்‌ 
இன்றன.” பிற்காலச்‌ சோழர்களில்‌ இராசாதிராசன்‌ 
காலத்தில்‌ பரிவேள்வி (அசுவமேதம்‌) நடைபெற்றது.* க, பி. 
17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தென்காசிப்‌ பாண்டியன்‌ . ஒருவன்‌ 
வேதவேள்வி : செய்து *சோமயாஜி', *இட்டுதர்‌” என்ற 
பட்டங்களைப்‌ பெற்றதாகக்‌ கல்வெட்டு உணர்த்துகின்றது.” 


அகன்‌ படல்‌ இர கக யவலை முறைப பலம்‌ 9 தகதக வகவைவ வைல ளை வன்ன வ களஷ்மவதுப்‌ வவபுவ ஸிலுடடக வச ணை யகவரச்சனட்வ வடமலை கைக 


செங்கோன்மை, 3, 

இறை மாட்‌, 4, 

&. கோபாலன்‌, காஞ்சிப்‌ பல்லவர்‌, பக்‌. 34, 
ந.க. நீலகண்ட சாத்திரி, சோழ 17, பக்‌. 220. 
ழே, பாண்டிய நாடு, பக்‌, 252. 


ஆ 


ட ரப ட 


ந 


அதக மச்ைவ டப வனைகைகையஞைள்ச்லவைதவஅையவையபவகப வஷவகயலாககளை ப கன வைஸ்‌ வல அடி மதவ் ஷர வகைகைலைநுவ வைல்‌ வ வனை ஷ் வ வஷிணட படல்ககதி வட வடிய எட ய 


24 தமிழக ஆட்சி 


அரசன்‌ இத்தகைய வேள்விகளைச்‌ செய்யும்‌ பொழுதும்‌, 
தன்‌ பிறந்த நாள்‌ விழாவிலும்‌, பிற சிறப்பு நாட்களிலும்‌ 
பலவகைத்‌ தானங்களைச்‌ செய்வது வழக்கம்‌, நாட்டு நலக்‌ 
இற்கும்‌, குடிகள்‌ நலத்திற்கும்‌ இவ்வாறு கானம்‌ செய்தல்‌ 
அரசனது கடமை என்பது நம்பப்பட்டது. ஒரு கல்வெட்டில்‌ 
பதினாறு வகை மகாதானங்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. அவை 
பொன்முட்டை, பொன்னால்‌ ஆன உலகக.ர௫ளை, பொற்ருடம்‌, 
நகைகள்‌ அணியப்‌ பெற்ற பசு, எமுகடல்‌, சற்பக மரம்‌, 
பொன்‌ காமதேனு, பொன்னாலான கரை, குதிரை பூட்டப்‌ 
பெற்ற பொன்தேர்‌, தானம்‌ செய்பவனது நிறையுள்ள 
பொன்‌, ஆயிரம்‌ பசுக்கள்‌, பொன்‌ கூரை, ஹேமகர்ப்பம்‌ 
என்ற பொன்‌ பத்திரம்‌, பொன்னாலான யானை பூட்டப்‌ 
பெற்ற தேர்‌, ஐந்து கலப்பைகள்‌ ஆகும்‌.” 

இவற்றுள்‌ தன்நிறையளவு பொன்னை வழங்குதல்‌ 
* துலாபாரம்‌ * எனப்பட்டது. சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
கங்கைக்‌ கரையில்‌ மாடல மறையோணனுக்குத்‌ துலாபார 
தானம்‌ செய்தான்‌ என்று சிலப்பதிகாரம்‌ செப்புகறது," 
அரசன்‌ இறந்த புலவர்க்கும்‌ மறையவர்க்கும்‌ சமயத்‌ தலை 
வர்க்கும்‌ நிலங்களையும்‌ சிற்றூர்களையும்‌ தானமாக வழங்‌ 
கினான்‌. இன்னமனூர்ச்‌ செப்பேடும்‌, பல்லவர்‌, பிற்காலச்‌ 
சோழர்‌, பாண்டியர்‌, நாயக்கர்‌ செப்புப்‌. பட்டயங்களும்‌ 
இந்த உண்மையை உணர்த்துகின்றன. பொன்னைப்போல்‌ 
வளம்‌ கொழிக்கும்‌ ஆற்றங்கரை ஊர்களும்‌. இடங்களும்‌ 
வேதங்களில்‌ வல்ல மறையவர்க்கு வழங்கப்பட்டதைப்‌ 
பட்டயங்கள்‌ தெரிவிக்கின்றன.  பிரமபுரி,  பிரமதேசம்‌ 
என்பன பிராமணருக்குத்‌. தானம்‌. கொடுக்கப்பட்ட ஊர்‌ 
களேயாகும்‌. “மகாதானபுரம்‌ * என்ற ஊரின்‌ பெயரும்‌ 


1. நிறர்தாகறர்ம்க 1றமீ10, 1. றற. 364-368; 8. 1. 1௦படி,ற. 26: 
2. **தோடார்‌ போந்தை வேலோன்‌ தன்னிறை 
“மாடல மறையோன்‌ கொள்கென்‌ றளித்து”* 
கதை 27, வரி 175-176. 


அரசுரிமை 2 





மகாதானத்தைப்‌ பற்றிய உண்மையை இன்றளவும்‌ 
தெரிவித்து நிற்றல்‌ காணலாம்‌. 


குடிகளால்‌ பின்பற்றப்படும்‌ சமயங்களைப்‌ பாதுகாத்தல்‌ 
அரசனது கடமையாகும்‌. அதனால்‌ தமிழரசர்‌ தம்‌ நாடுகளில்‌ 
இருந்த பெளத்த, சமண, சைவ, வைணவக்‌ கோவில்களை 
வளப்படுத்த; புதிய கோவில்களையும்‌ கட்டுவித்தனர்‌. 
மன்னரைப்‌ பின்‌ பற்றி உயர்‌ அலுவலரும்‌ சிற்றாசரும்‌ பொது 
மக்களும்‌ அவற்றுக்கு வேண்டி௰ உதவிகளைச்‌ செய்தனர்‌. 
அக்கால கோவில்கள்‌ கல்விக்கும்‌ சமய வளர்ச்சிக்கும்‌ நிலைக்‌ 
சுளங்களாக இருந்தன; அறிவுக்கும்‌ அன்்‌1ம வளர்ச்சிக்கும்‌ 
உரியனவாக இருந்தன, எனவே, அவற்றை வளப்படுத்துதல்‌ 
அரசனது கடமையாகும்‌. அரசனது சமயம்‌ எதுவாக இருப்‌ 
பினும்‌, அவன்‌ தன்‌ நாட்டு மக்களை மகிழ்விக்க, எல்லாச்‌ 
- சமயங்கட்கும்‌ உதவியும்‌ காப்பும்‌ அளித்துவந்தான்‌. . சங்க 
- காலத்‌ தமிழரசர்‌ இந்திர விழா போன்ற விழாக்‌ காலங்களில்‌ 
பல சமயவாதஇிகளையும்‌ வரவேற்றுப்‌ பொது மேடைகளில்‌ 
- பேசச்‌ செய்தனர்‌. அவரவர்‌ விருப்பம்போல எந்த மதத்‌ ' 
தையும்‌ பின்பற்றலாம்‌ என்ற உரிமையை அளித்திருந்தனர்‌ 
. என்பதைச்‌ சிலப்பதிகாரம்‌ -- மணிமேகலை கொண்டு நன்கறி 
யலாம்‌. முதல்‌ இராசராச சோழனும்‌ முதல்‌ இராசேந்திர 
சோழனும்‌, மலேயா, கிழக்கிந்தியத்‌ தீவுகள்‌ இவற்றை 
ஆண்ட அரசனது வேண்டுகோளின்படி நாசையில்‌ இருந்த 
- பெளத்த விஹாரத்திற்கு ஆனைமங்கலம்‌ என்ற சராமத்தைத்‌ 
_ தானமாக விட்டனர்‌ என்பது இங்கு நினைக்கத்தகும்‌. 


குடிகளுக்குச்‌ சமயத்‌ துறையில்‌ ஆர்வத்தை உண்டாக்க 
அரசர்‌. கோவில்‌ விழாக்களில்‌ சலந்து கொண்டனர்‌; பல 





1. ** தண்மணற்‌ பந்தரும்‌ தாழ்தரும்‌ பொதியிலும்‌ 
புண்ணிய நல்‌. லுரை அறிவீர்‌ பொருந்துமின்‌7 
ஒட்டிய சமயத்‌ துறுபொருள்‌ வாதிகள்‌ 
பட்டிமண்‌ டபத்துப்‌ பாங்கறிந்‌ தேறுமின்‌” * 

மணிமேகலை, 1, வரி 58- 61. 


26 தமிழக ஆட்சி. 


ப லலதுவைகைவகுவவைகவவவவ மறவ வட்‌ மள்ல்கைகவை கவலை வகைப்ல கலைவ வ அலவ வசைவைவ வால்வு வகலைவையாள ம்தலவவின்ள. 





கோவில்களுக்கு யாத்திரையாகச்‌ சென்றனர்‌. ஐயடிகள்‌ 
காடவர்கோன்‌ பல தலங்களைத்‌ தரிசித்து க்ஷேத்திர 
வெண்பாப்‌ பாடினார்‌. மூன்றாம்‌ நந்திவர்மனான கழற்சிங்கன்‌ 
தலயாத்திரை செய்தான்‌. பாண்டியன்‌ நெடுமாறன்‌ தல 
யாத்திரை செய்தான்‌. பிற்காலச்‌ சோழரும்‌ பாண்டியரும்‌ 
குலயாத்திரை செய்களர்‌ என்பது தெரிகிறது. 


சமூதாய ஓழுங்கைக்‌ க௱ப்பதில்‌ அரசன்‌ இரு வேறுபட்ட 
கடமைகளைப்‌ பெற்றிருந்தான்‌. சமுதாய அமைப்பு, சமயம்‌, 
தொன்று தொட்டு வரும்‌ பழக்க வழக்கங்கள்‌, அற. 
நிலையங்கள்‌ அ௫யவற்றைப்‌ பாதுகாப்பது ஒன்று. காலத்‌ 
இற்கு ஏற்பச்‌ சமூ, தாயத்தை மாற்றியமைத்தல்‌ என்பது 
மற்றொன்று. 


குடிமக்களது பொருளாதாரத்‌ துறையிலும்‌ உறவி. 
புரிதல்‌. அரசனது கடமையாகும்‌. பயிர்த்தொழில்‌, கைத்‌ 
- தொழில்‌, வாணிகம்‌ என்ற மூன்றையும்‌ அரசன்‌ ஆதரித்‌. 
தான்‌. பல காடுகள்‌ அழிக்கப்பட்டு விளைநிலங்கள்‌ ஆக்கப்‌ 
பட்டனை; புதிய சிற்றூர்கள்‌ தோற்றுவிக்கப்பட்டன. ஆறு 
களுக்குக்‌ கரைகள்‌, ஆறுகளின்‌ குறுக்கே ௮ணைகள்‌ சட்டப்‌ 
பட்டன; உயர்த்தப்பட்டன. அவற்றிலிருந்து கால்வாய்கள்‌ 
வெட்டப்பட்டன. நாடெங்கும்‌ நீர்‌ வசதி உண்டாக்கப்‌ 
பட்டது. : ஆற்றுப்பாய்ச்சல்‌ இல்லாத இடங்களில்‌ பெரிய 
குளங்களும்‌ ஏரிகளும்‌ வெட்டப்பட்டன. . அவற்றில்‌ மழை. 
_ நீர்‌ தேக்கப்பட்டது. அவற்றிலிருந்து கால்வாய்கள்‌ மூலம்‌ 
வயல்களுக்கு நீர்‌ கொண்டு செல்லப்பட்டது. 


. . விளைபொருள்களும்‌ செய்பொருள்களும்‌ உள்‌ நாடு. 
சுளிலும்‌ வெளிநாடுகளிலும்‌ விற்பதற்கு அரசாங்கம்‌ உதவி 
யளித்தது, ஏற்றுமதி இறக்குமதிக்குரிய துறைமுகங்கள்‌ 
பாதுகாக்கப்பட்டன. கப்பல்‌ கொள்ளைக்காரர்கள்‌ தண்டிக்கப்‌ : 
ட யிம்பனர்‌, 


அரசுரிமை 2 





சேரநாட்டை அடுத்த கடற்பகுதியில்‌ சல இவுகளில்‌: 
மறைந்திருந்து வணிகர்‌ கப்பல்களைக்‌ கொள்ளையிட்டு வந்த 
“கடம்பர்‌” என்ற கூட்டத்தாரை நெடுஞ்சேரலாதனும்‌ 
செங்குட்டுவனும்‌ நிலை குலையச்‌ செய்தனர்‌ என்று பதிற்றுப்‌: 
பத்துக்‌ கூறுகின்றது. முதல்‌ இராசேந்திரசோழன்‌ தன்‌ போர்க்‌ 
சுப்பல்களை அனுப்பி மலேயா, இழக்கிந்தியத்‌ இவுகள்‌ 
ஆடியவற்றில்‌ பல பகுதிகளை வென்றது, சோழ நாட்டு 
வாணிகத்தை நிலை நிறுத்தவே ஆகும்‌ என்று வரலாற்று. 
ஆரியர்‌ கருதுகின்றனர்‌. 


தமிழரசர்‌ ரோமப்பேரரசர்களோடும்‌, சீனப்பேரரசர்‌' 
சளோடும்‌, பிற்வெளிநாட்டு அரசர்களோடும்‌ நல்லுறவு 
கொண்டு கடல்‌ வாணிகத்தை வளர்த்தனர்‌ என்பதைக்‌. 
தமிழக வரலாற்றால்‌ : அறிகின்றோம்‌. வாணிகத்தின்‌ 
பொருட்டுத்‌ தமிழ்நாட்டுத்‌ துறைமுக நகரங்களில்‌ அயல்‌: 
தாட்டு வணிகர்‌ உயர்ந்த வளமனைகளில்‌ தங்கியிருந்தனர்‌ 
என்று சிலப்பதிகாரம்‌ செப்புகிறது.! 


இசை, நடனம்‌ முதலிய நுண்கலைகளை வளர்த்து 
ஊக்குவதும்‌ அரசன்‌ கடமையாகும்‌, சோழ மன்னன்‌ 
மாதவியின்‌ நடன அரங்கேற்றத்திற்குத்‌ தலைமை தாங்கி, 
அவளுக்குத்‌ *தலைக்கோலி' என்ற பட்டத்தையும்‌ ஆயிரத்‌. 
தெண்கழஞ்சு பொன்னையும்‌ பசும்‌ பொன்மாலையையும்‌ பரிசு 
வழங்கினான்‌ என்று சிலப்பதிகாரம்‌ செப்புகிறது." 


அரசுரிமை 


அரசனாக இருந்து ஆட்டி அநுபவம்‌ பெற்றவரது மரபில்‌: 
வந்தவரே அடுத்து அரசராக வருவது மரபாக இருந்தது. 
1, . ** கயவாய்‌ மருங்கில்‌ காண்போர்த்‌ தடுக்கும்‌ 
பயன ற வறியா யவனர்‌ இருக்கை. * 
9 ்‌ ஆ ததை 5, வரி. 9.10. 
2, இலம்பு, அரங்கேற்று காதை, வரி 159-163. 


அவ தமிழக ஆட்சி 





அஃதாவது, அரசன்‌ மகனே பொதுக்கல்வி கற்ற பிறகு 
இளவரசனாக முடிசூடித்‌ தந்தையிடமே அரசியல்‌ பயிற்சியைப்‌ 
பெறுதல்‌ வழக்கம்‌. அரசனுக்கு மனைவியர்‌ பலர்‌ இருப்பினும்‌, 
அவருள்‌ மூத்நவள்‌ மகனே பட்டத்திற்கு வருதல்‌ மரபு. 
மத்தவளுக்குப்‌ பிள்ளை இல்லையாயின்‌, எந்த மனைவிக்குப்‌ 
பட்ட தக்றுக்குரிய மகன்‌ இருந்தானோ அவனை இளவரசனாக 
ஏற்றுக்கொள்ளுகுல்‌ மரபு. 


அரசன்‌ பிள்ளையின்றி இறந்தால்‌, அல்லது பின்னை இல்லை 
டுயன்ம உறுதி ஏற்படின்‌, அரசனது தம்பி அல்லது நெருங்கிய 
உறவினர்‌ பட்டத்தைப்‌ பெறுதல்‌ இயல்பு. பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ இறந்தவுடன்‌ கொற்கையிலிருந்த வெற்றி 
'வேற்செழியன்‌ அரசனானான்‌ என்று சிலப்பதிகாரம்‌ செப்பு 
இறது, சுந்தரசோழன்‌ இறந்தவுடன்‌ அவனது ஒன்றுவிட்ட 
தம்பியான உத்தம சோழன்‌ பட்டத்தை அடைந்தான்‌. 
அவனுக்குப்‌ பிறகு சுந்தர சோழனது இரண்டாம்‌ மகனான 
முதல்‌ இராசராசன்‌ பட்டத்தை அடைந்தான்‌. முதல்‌ 
இர௱சாஇராசன்‌ பிள்ளையின்றி இறந்தான்‌. ஆதலால்‌ 
அவன்‌ தம்பியான இரண்டாம்‌ இராசேந்திர சோழன்‌ 
அரியணை ஏறினான்‌. அவன்‌ தம்பி வீர ராசேந்திரன்‌ மணி 
முடி சூடினான்‌ ட்‌ 
... ஒரு பரம்பரையைச்‌ சேர்ந்த இறுதி அரசன்‌ பிள்ளையின்றி 
இ ற்ந்தால்‌, பங்காளிப்‌ பரம்பரையினரில்‌ தகுதியுடைய ஒருவா்‌ 
பட்டத்தைப்‌. பெறுதலும்‌ உண்டு, : பல்லவ அரசருள்‌ 
இரண்டாம்‌. பரமேஸ்வரன்‌ பிள்ளையின்றி. இறந்தான்‌ 
உடனே அரசியல்‌ அதிகாரிகள்‌  சிம்ம்‌ விஷ்ணுவின்‌ தம்பியான 
- 48ம வர்மன்‌ மரபில்‌ வந்த பல்லவ மல்லனைப்‌ பல்லவ அரசஞனாக்‌ 
இனர்‌. .. அவன்‌ தன்‌ தந்தைக்கு மூத்த மகன்‌ அல்லன்‌; கடைசி 


.. மகன்‌. . முதல்‌. மூவரும்‌ அரசராச மறுக்கவே, பன்னிரண்டு 


வயதுடைய பல்லவ மல்லன்‌ விருப்பத்தோடு முடி சூடிக்‌ 
கு கொண்டான்‌. 


அரசுரிமை 29- 





ஆண்‌ பிள்ளைகள்‌ மரபில்‌ அரசுபுரிய பிள்ளையில்லாவிடில்‌, 

பெண்‌ பிள்ளைகள்‌ வழியில்‌ பிறந்த ஆடவனை அரசனாக்குதலும்‌ 
வழக்கமாக இருந்து வந்தது. முதல்‌ இராசராசன்‌ மசகஸான 
குந்தவ்வை $ழைச்‌ சாளுக்கிய விமலாதித்தனை மணந்தாள்‌. 

அவ்விருவருக்கும்‌ இராசராச நரேந்திரன்‌ என்பவன்‌ பிறந்‌ 
தான்‌. ௮வன்‌ கங்கை கொண்டசோழன்‌ மகளான அம்மங்கா 
தேவியை மணந்து கொண்டான்‌. அவ்விருவருக்கும்‌ பிறந்‌ 
குவன்‌ முதற்‌ குலோத்துங்கன்‌. இவன்‌ சாளுக்கிய--சோழன்‌. 

வீரராசேந்திரன்‌ மகனான அதிராசேந்திரன்‌ இறந்தவுடன்‌, 

ஆண்வழியில்‌ பிள்ளை இல்லாததால்‌, பெண்‌ வழியைச்‌ 
சோர்ந்த முதற்குலோத்துங்கனே சோழப்‌ பேரரசனாக. 
முடிரூடிக்கொண்டான்‌. 


இவ்வாறே இரண்டாம்‌ இராசராசன்‌ இறந்த பிறகு,. 
ஆண்வழியில்‌ பிள்ளையில்லாததால்‌, விக்கிரமசோழனது மகள்‌ 
வயிற்றுப்‌ பேரனான எதிரிலிப்பெருமாள்‌ என்பவன்‌ இரண்டாம்‌. 
இராசாதிராசனாக முடிரூடிக்‌ கொண்டான்‌. 


ஒரு நாட்டில்‌ பேரரசன்‌ முடிமன்னனாக இருக்கும்‌. 
பொழுது, அவன்‌ தம்பியர்‌ நாட்டின்‌ சில பகுதிகளை 
அவனுக்கு அடங்கி ஆண்டு வருதல்‌ உண்டு. 8. பி, 13-ஆம்‌. 
நூற்றாண்டில்‌ மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ பாண்டிய 
நாட்டில்‌ முடியரசனாக விளங்கினான்‌. ௮தே காலத்தில்‌ 
பாண்டிய நாட்டின்‌ பல பகுதிகளை அவன்‌ உடன்‌ பிறந்தார்‌ 
நால்வர்‌ ஆண்டு வந்தனர்‌. இங்கனம்‌ மூத்தவனுக்கு அடங்கி. 
இளையவர்‌ நாட்டின்‌ சிலபகுதிகளை ஆளுதல்‌ வழக்கம்‌, முதற்‌ . 
குலோத்துங்கன்‌ தன்‌ மக்களையும்‌ ௨ றவினர்களையும்‌ மாகாணத்‌. 
தலைவர்களாக நியமித்தான்‌. 


பட்டத்திற்குரிய மைந்தன்‌ இல்லாவிடில்‌ அமைச்சரும்‌ 
உயர்‌ அலுவலரும்‌ சான்றோரும்‌ பட்டத்து யானையை வெளி 
யில்‌ ஏவி விடுதல்‌ வழக்கம்‌; அது எவனைத்‌ தன்‌ முதுகின்மீது 
ஏற்றிக்கொண்டு வருகிறதோ ௮வனை அரசனாக்குவது. அக. 


௮0 தமிழக ஆட்சி 





கால வழக்கம்‌. அங்ஙனம்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவரே களப்‌ 
பிரர்‌ காலத்தில்‌ மதுரையில்‌ வணிகராயிருந்த மூர்த்தி நாயனார்‌ 
என்‌. பவர்‌.” 


முடிசூட்டு விழா 

மூடி சூடிக்கொண்ட பின்னரே ஒருவன்‌ சட்டப்படி 
அரசனாகிறான்‌; ஆட்டு உரிமையைப்‌ பெறுகிறான்‌. அதனாற்றான்‌ 
முதலாம்‌ இராசாதிராசன்‌ கொப்பம்‌ போர்க்‌. களத்தின்‌ 
இறந்தபோது இளவரசனான அவன்‌ தம்பி இரண்டாம்‌ 
இராசேந்திரன்‌ அப்போர்க்களத்‌இலேயே முடி சூடிக்கொண்‌ 
டான்‌. இதனை நோக்க, முடிசூட்டு விழா அரசியல்‌ சிறப்பு 
வாய்ந்தது -௪ட்டதிட்ட முக்கெத்துவமும்‌ வாய்ந்தது 
என்பதை அறியலாம்‌, 


முடி சூடிக்கொள்பவனுக்கு இன்ன வயது இருக்சு 
“வேண்டும்‌ என்னும்‌ வரையறை இல்லை, சங்க காலக்‌ 
கரிகாற்‌ சோழன்‌ ஐந்து வயதில்‌ முடி. சூட்டப்பெற்றான்‌ என்று 
்‌ ஒரு பழம்பாடல்‌ கூறுகிறது.” தலையாலங்கானத்துச்‌ செரு 
வென்ற நெடுஞ்செழியன்‌ பகைவரை வென்று மீண்ட. 
பொழுது, **தாலி களைந்தன்றும்‌ இலனே” என்று இடைக்‌ 
.குன்றூர்‌ இழார்‌ என்ற புலவர்‌ வியந்து பாராட்டினார்‌.” 
அதாவது, திருஷ்டி, தோஷம்‌ முதலியன தாக்காதிருப்‌ 
பதற்குப்‌. பிள்ளைப்‌ பருவத்தில்‌ கழுத்தில்‌ சுட்டப்படும்‌ 
ஐம்படைத்தாலி, . இளைஞனானதும்‌ நிச்கப்படுதல்‌ மரபு. 
அரசனான... நெடுஞ்செழியன்‌ . அதை நீக்கவில்லை என்பது, 
அவனது மிக்க இளமையைக்‌ கு றித்தவ ஈறும்‌, 


1. பெரிய 'புராணம்‌-மூரித்தநாயனார்‌ புராணம்‌, எட ல 
செ, 27-44. 
2... 1*அஞ்சின்‌ முடிகவித்‌ தைம்பதாம்‌ அண்ட்ளவில்‌ 
- காவேரி. கரைகண்டு” * 
பெருந்தொகை, செ, 779. 


3.௨ யூறநானூறு, செ. 77. 


அரசுரிமை 31 


எனவே, அவன்‌ சிறுவனாக இருந்தபொழுதே அரசனானான்‌ 
என்று கருதுதல்‌ தகும்‌. பல்லவமல்லன்‌ பன்னிரண்டு வயதில்‌ 
மூடி சூட்டப்‌ பெற்றான்‌." இரண்டாம்‌ இராசாஇராசன்‌” 
இரண்டு வயதில்‌ அரச பதவி ஏற்றான்‌. அவன்‌ வயது வரும்‌ 
வரையில்‌ அவனது அமைச்சரான பல்லவராயர்‌ ஆட்சியைக்‌ 
கவனித்து வந்தார்‌. 


முடிசூட்டு விழாவைப்பற்றிய விவரங்கள்‌ தமிழ்‌ நூல்‌ 
களில்‌ இடைக்தல்‌ அருமை. வைகுந்தப்பெரறுமாள்‌ கோவில்‌ 
இற்பங்களைக்‌ கொண்டு பல்லவர்‌ கால முடிசூட்டு விழா 
பற்றிய விவரங்களை ஒருவாறு அறியலாம்‌. முடிசூட்டப்‌ 
பெறுபவன்‌ குதிரைமீது அமர்த்தப்பட்டு அரண்மனைக்கு 
ஊர்வலமாகக்‌ கொண்டு செல்லப்படுவான்‌; அரண்மனையில்‌ 
அமைச்சர்‌ முதலிய உயர்‌ அலுவலர்‌, நகரப்‌ பெருமக்கள்‌, 
அற்றரசர்‌, ஆட்சி மன்றக்‌ குழுவினர்‌ இவர்களால்‌ வரவேற்கப்‌ 
படுவான்‌. பின்பு அமைச்சர்‌, சேனைத்‌ தலைவர்‌, கடிகையார்‌ 
.மூதலிய பெருமக்கள்‌ அவனுக்கு முழுக்குச்‌ (அபிஷேகம்‌) 
செய்வர்‌; முமுக்குக்குப்‌ பின்பு ௮வனுக்கு அரச சின்னங்களை 
வழங்குவர்‌." ப 


திருஷ்ணதேவராயார்‌ முடிசூட்டுவிழா பற்றிய விபரங்‌ 
களை இங்கு அறிதல்‌ சுவை பயக்கும்‌: அவர்‌ பொன்‌ 
ஆசனத்தில்‌ அமர்ந்து பத்துவகைத்‌ தானங்களையும்‌, 
பதினாறு வகைத்‌ தானங்களையும்‌ செய்தார்‌; தம்‌ நிறை. 
அளவு பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ முத்துக்களையும்‌ 
தானம்‌ செய்தார்‌. . மூழுக்குக்கு என்று கங்கை, யமுனை, 
சரசுவஇ, சிந்து, நர்மதை, கோதாவரி, காவிரி, பொருநை 


- ரலைனைகளவைகவல்கள தளை பவ வைத்தவை ப வாகவைகைள்ள மகவை யாக னார சட வ வவ யவன வகைகளை வ கை ஞை 


1, %. கோபாலன்‌, பல்லவர்‌ வரலாறு, பக்‌, 114-118. 
இரண்டாம்‌ அம்ம என்பவனும்‌ தன்‌ 12-ஆம்‌ வயதில்‌ 
வேங்கி அரசனானான்‌. 433 1924. 

2. பாக்டர்‌ மீனாட்டு, வைகுந்தப்பெருமாள்‌ கோவில்‌ 


82 ப தமிழக: ஆட்சி. 


மெதளதைகமைவ ரம்மை வலை கமைந்வபபையவை வரைகலை வதய சைகைவ ஷி யடி வகும்டையடவைவதையகவல வல ளையவவைவைப ஷிவான வதகவவகளைக கவ வை கன வகு வ வை வைவவனரஷவ வை அவவ அஷல சவவண்‌ அவையவை பமக வவ வரவாவவ்சனதை 


என்ற ஆறுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர்‌ அவர்‌ மீது 
சொரியப்பட்டது.  நான்மறையாளர்‌ வேதமழ்‌இரங்களை 
“ஒலித்துக்கொண்டிருந்தனர்‌; பல்லியங்கள்‌ ஓலித்துக்கொண் 
டூருத்தன. பின்பு ௮வர்‌ தங்க நாணயங்களாலும்‌ நவம்‌ 
களாலும்‌ அபிஷேகம்‌ செய்யப்பட்டார்‌. பின்பு சந்தனம்‌, 
- கத்தூரி முதலிய மணப்‌ பொருள்கள்‌ அவர்‌ உடம்பில்‌ பூசப்‌ 
பெற்றன. 

அபிடேகத்திற்குப்‌ பின்னர்த்‌ தங்கப்‌ பட்டம்‌ அரசர்‌ 
நெற்றியில்‌ கட்டப்பட்டது? தலையில்‌ முடி. ரூட்டப்பெற்றது. 
இங்கனம்‌ பட்டம்‌ கட்டப்பெறுவதால்‌ பட்டாபிஷேகம்‌ 
என்றும்‌, தலையில்‌ மகுடம்‌ சூட்டப்‌ பெறுவதால்‌ மகுடாபி3ஷகம்‌ 
என்றும்‌ முடிபுனைவிழா இருவகைப்‌ பெயர்களைப்‌ பெற்றது. 
இந்‌ நிகழ்ச்சிகளுக்குப்‌ பின்னரே அரச சின்னங்கள்‌ வழங்கப்‌ 
படும்‌. அந்த வினாடி. மூதல்‌ அவர்‌ அரசுரிமையை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. என்பது பொருள்‌: அப்பெொழுறுதான்‌ தம்‌ 
பெயரில்‌ அரசியல்‌ ஆணைகளைப்‌ பிறப்பிக்க உரிமை உடையவள்‌. 
ஆனார்‌. இத்தகைய சடங்குகளைக்‌ கொண்டிருத்துலால்‌ முடி 
சூட்டு விழா அரியல்‌ சிறப்புப்‌ பெற்றதாகும்‌. 


திருமுழுக்குப்‌ பெயர்‌ 

முடிசூட்டு விழாவின்போது அரசனுக்குத்‌ திருமுழுக்குப்‌. 
பெயர்‌ (அபிஷேசு நாமம்‌) இடப்படும்‌. பல்லவ மல்லன்‌ 
(இரண்டாம்‌) நந்திவர்மன்‌ என்ற அபிஷேக நாமம்‌ பெற்ருன்‌. 
அருண்மொழி வர்மன்‌ பட்டம்‌. பெற்றதும்‌ முதலாம்‌ இராச 
ராசன்‌ என்று பெயர்‌ பெற்றான்‌. இராசேந்டுரன்‌ என்று: 
அழைக்கப்‌ பெற்றவன்‌, பட்டம்‌. பெற்றதும்‌ முதல்‌. 
குலோத்துங்கன்‌ எனப்பட்டான்‌. எதிரிலிப்பெருமாள்‌ பட்டம்‌. 
பெற்றதும்‌ (இரண்டாம்‌ 7 இராசாதிராசன்‌ எனப்பட்டான்‌. 


பணய டகவில்ப அலவஸ்டிக்லைலபய்பளயய டப அகப்பட அவை ஷவதத வள சட அவத வப கி பது சை வவர்வசர்வைைரளையை கய எல எஷவ்கக 


மீ. இராய வ வாசகம்‌, பக்‌. 719, 

2. தானார்ணவன்‌ வேங்கி வேந்தனாக முடி சூடியபோது 

ப சளுக்கி வீமன்‌ என்ற ன்‌ நாமத்தைப்‌ பூண்டான்‌, 
அவேங்இச்‌ சாளுக்கியர்‌, பக்‌, 207 


அரசுரிமை 83 





மன்னன்‌ முடி. சூட்டிக்கொண்ட பின்னர்த்‌ தனக்கு நெருக்‌ 
கமானவருடன்‌ விருந்துண்பான்‌. அவ்வமயம்‌ அவனிடம்‌ 
அளவு கடந்த பற்றுடைய வீரர்கள்‌ விருந்துண்பர்‌;, தம்‌ 
அரசன்‌ இறந்தால்‌ தாமும்‌ உடன்‌ இறப்பதாகச்‌ சூள்‌ செய்து 
கொள்வர்‌. இவர்கள்‌ வேளைக்காரப்‌ படையினர்‌ அல்லது ஆபத்து 
உதவிகள்‌ என்று பெயர்‌ பெறுவர்‌, இத்ததைய படையினர்‌ 
பாண்டியனிடம்‌ இருந்தனர்‌ என்று மார்க்கோபோலோ 
குறித்துள்ளார்‌. இப்‌ படையினர்‌ சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனாரிடம்‌ இருந்தனர்‌ என்று பெரியபுராணம்‌ பேசுகிறது." 


முடிசூட்டு விழாவுக்கு முன்‌ அவனுக்குத்‌ திருமணம்‌ நடந்‌ 
திருக்குமாயின்‌, மனைவியும்‌ உடனிருந்து முடி சூடிக்‌ 
கொள்வாள்‌. அவள்‌ அன்று முகுல்‌ கோப்பெருந்தேவி அல்லது 
மாதேவி என்று அழைக்கப்படுவாள்‌, 


.... முடிசூட்டு விழாவில்‌ முதலமைச்சனே சிறப்புடை வேலை 
'களைச்‌ செய்வான்‌. இரண்டாம்‌ இராசாதிராசனது முடி, 
சூட்டு . விழா ட முதலமைச்சர்‌ பல்லவரா£யரால்‌ 
நடத்தப்‌ பெற்றது.* இவ்விழா பெரும்பாலும்‌ அரண்மனை 


யிலுள்ள இருமுழுக்கு (அபிஷேக) மண்டபத்தில்‌ நடை : 


பெறுதல்‌ வழக்கம்‌. காஞ்சி அரண்மனையிலும்‌, விக்கிரம 
சோழபுரம்‌ அரண்மனையிலும்‌ இத்‌ திருமுழுக்குமண்ட 
பங்கள்‌ இருந்தன -- அங்கு அழகிய அரியணைகள்‌ இருந்தன 
என்று கல்வெட்டுக்கள்‌ தெரிவிக்கின்றன.” தென்கா?ிப்‌ 
பாண்டியர்‌ சிலர்‌ தென்காசி விசுவநாதர்‌ திருக்கோயில்‌ மண்ட 
பத்தில்‌ முடிரூடிக்கொண்டனர்‌ என்று கல்வெட்டுக்கள்‌ 
குறிக்கின்றன”* 





1. பெரிய புராணம்‌, வெள்ளானைச்‌ க்‌ 
2, நிறர்தவறாம்க 104௦௧, 21, றற, 185, 


3. தென்னிந்தியக்‌ கல்வெட்டுக்கள்‌, 11, 73: 261 ௦8 1915. 
4. நிரஜு/800076 கீறஜ்2௦0]0210௨1 னம], . 740. 


34 தமிழக ஆட்சி 


பகைவர்‌ நாட்டை வெற்றி கொண்ட மன்னன்‌ பகை 
வரது தலைநகரில்‌ முடி. சூட்டிக்கொள்ளுதல்‌ வழக்கம்‌. அவன்‌ 
்‌. வெற்றிக்கு அறிகுறியாகவும்‌, வீரத்துக்கு அறிகுறியாகவும்‌ 
இரண்டு முடி.சளைச்‌ ரூட்டிக்கொள்வான்‌. மூன்றாம்‌ குலோத்‌ 
துங்கன்‌ கரூரையும்‌ மதுரையையும்‌ வென்று அவ்விடங்களில்‌ 
வெற்றி முழுக்கும்‌ (விஜயாபிஷேசகமும்‌)வீர முழுக்கும்‌ (வீராபி 
கஷேசமும்‌) செய்துகொண்டான்‌. க, பி. பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்யடின்‌ உறையூரையும்‌ 
தஞ்சையையும்‌ வென்று முடி கொண்ட சோழமபுரத்திலிருந்த 
அரண்மனைத்‌ இருமுமுக்கு மண்டபத்தில்‌ வீர முழுக்குச்‌ 
செய்து கொண்டான்‌." 


மன்னற்காக ஆட்சி புரிதல்‌ 

மன்னன்‌ அரசாள இயலாத சிறுவனாய்‌ இருக்கும்‌ 
ொழுதும்‌ இறமையற்று இருக்கும்‌ பொழுதும்‌ முதலமைச்சனே 
"மன்னனுக்குப்‌ பதிலாக ஆட்சி புரிதல்‌ உண்டு. இரண்டாம்‌ 
-இராசாதிராசன்‌ இரண் டாண்டுச்‌ சிறுவசகை இருந்தபோது 
மூடி. சூட்டப்‌ பெற்றான்‌. பல்லவராயர்‌ என்றமுதல்மைச்சரே 
சோழப்‌  பெருநாட்டைஆட்சி . புரிந்தார்‌... மதுரையை 
ஆண்ட. நாயக்கருள்‌ மூன்று மாதச்‌ சிறு குழந்தைக்கு முடி. 
. சூட்டப்‌ பெற்றது. அப்பிள்ளையின்‌ பாட்டியான இராணி 
“மங்கம்மாள்‌ அரசன்‌ சார்பில்‌ நாட்டை ஆண்டாள்‌.” 
முடி. துறத்தல்‌ ப ப 
.... அரசன்‌ நோயுற்று அல்லது முதுமை அடைந்து தன்‌ 


. மசனையோ பிறரையோ அரசனாக்கி மூடி. துறத்தல்‌ உண்டு. 
தொல்காப்பியர்‌ இதனைக்‌ “கட்டில்‌ நீத்தல்‌” என்பர்‌:* சோணாட்டு 


1. 741895, 

அ, க்‌, நீலகண்ட சாத்திரி, பாண்டிய நாடு, பக்‌, 144. 
3. &. சத்தியநாத ஐயர்‌, மதுரை நாயக்கர்‌, பக்‌. 204, 

_ 4, தொல்காப்பியம்‌, புறத்திணை இயல்‌, 76. 


அரசுரிமை 33 





ஆட்சியைத்‌ தன்‌ மக்கள்‌ இருவரும்‌ விரும்புகின்றனர்‌ என்பதை 
உணர்ந்தவுடன்‌, கோப்பெருஞ்சோழன்‌ தன்‌ பதவியைத்‌ 
துறந்தான்‌ என்று புறநானூறு புகல்கின்றது. பிற்கஎலச்‌ 
சோழப்‌ பேரரசர்‌ ஒவ்வொருவரும்‌ இளவரசனுக்குப்‌ போதிய 
அரசியல்‌ அநுபவம்‌ வந்தவுடன்‌ முடி. துறத்தலை வழக்கமாகக்‌ 
"கொண்டிருந்தனர்‌. 


அரசுரிமை 


சங்க காலத்தில்‌ அரசன்‌-- அமைச்சர்‌, தானைத்‌ தலைவர்‌ 
முதலிய அரசாங்க உயர்‌ அலுவலருடன்‌ அத்தாணி மண்ட, 
பத்தில்‌ இருந்து அரசியல்‌ செய்இகளைக்‌ கவனித்து வந்தான்‌, 
அரசனுடன்‌ கோப்பெருந்தேவியும்‌ உடனிருப்பது வழக்கமாக 
இருந்திருக்கலாம்‌. மலை வளத்தைக்‌ சாணச்‌ சென்ற சேரன்‌ 
செங்குட்டுவனோடு அவன்‌ பட்டத்தரரியும்‌ உடனிருந்தான்‌ 
என்பறும்‌, அமைச்சரும்‌ தானைத்‌ தலைவரும்‌ இளங்கோவடி 
களும்‌ சாத்தனாறாம்‌ உடனிருந்தனர்‌, என்பதும்‌, *சண்ண௫ி 
யைக்கோவில்கட்டி வழிபடவும்‌", என்று பட்டத்தரசிதான்‌ 
சொன்னாள்‌ என்பறும்‌ போன்ற செய்திகளை நோக்கும்போது, 
அத்தாணி அரசுரிமையும்‌ உடனிருந்திருக்கலாம்‌ என்று 
கொள்ளுதல்‌ பொருத்தமாகும்‌, இவ்வழக்கம்‌ பிற்காலச்‌ 
சோழர்காலத்திலும்‌ இருந்தது என்பது, *',....புவன முழு 
துடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரி வன்மரான 
ஸ்ரீ குலோத்துங்க சோழதேவர்க்கு யாண்டு ஒன்பதாவது?” 
எனவரும்‌ கல்வெட்டால்‌ அறியலாம்‌." 


அரசன்‌ கழுத்தில்‌ பல வகை மாலைகளை றத 
பான்‌; முன்‌ கையில்‌ கடகம்‌ விளங்கும்‌; விரல்களில்‌ 
மோதிரங்கள்‌ இருக்கும்‌ ; காலில்‌ வீரக்‌ கழல்‌ இருக்கும்‌; 
உடம்பின்மீது பட்டாடை போர்த்திருப்பான்‌. மாறவர்மன்‌ 
ரக்‌ பாண்டியன்‌ நவமணிகள்‌ பழுத்த பலவகை 


1. செ. 217. 
2... தென்னிந்தியக்‌ கல்வெட்டுக்கள்‌, 41. 327. 








36 ப தமிழக ஆட்சி 





அணிகளை அணிந்‌இருந்தான்‌ ; விலையுயர்ந்த 100 (108) 
பெரிய முத்துக்களும்‌ மணிக்கற்களும்‌ இணைக்கப்‌ பெற்ற 
பட்டுக்‌ கயிற்றை (பட்டு நூல்‌ மாலையை)க்‌ கழுத்திலிருந்து 
தொங்சுவிட்டிருந்தான்‌ ; காலை மாலைகளில்‌ அந்த முத்துக்‌. 
களையும்‌ மணிகளையும்‌ உருட்டிச்‌ செபித்தான்‌ ; சையில்‌ 
மிக்கு விலையுயர்ந்த முத்துக்கள்‌ பதித்த தங்கக்‌ கடசுங்கள்‌ 
மூன்றை அணிந்திருந்தான்‌ ; கால்களிலும்‌ விலையுயர்ந்த 
வீரக்‌ கழலை அணிந்திருந்தான்‌ ; கால்‌ விரல்களில்‌ மோடு 
ரங்களை அணிந்திருந்தான்‌,” என்று மார்க்கோபோலோ௱ 
குறித்துள்ளார்‌." 


அத்தாணி மண்டபத்தில்‌ அரசன்‌ பொன்‌ அரியணை 
மீது அமர்ந்திருப்பான்‌. அவன்‌ தலைமீது வெண்கொற்றக்‌ 
ருடை. நிழல்‌ செய்யும்‌ ; இரண்டு பக்கங்களிலும்‌ பணிப்‌ 
பெண்கள்‌ சாமரை வீசவர்‌. அரசியல்‌ உயர்‌ அலுவலரும்‌ 
நகரப்‌ பெருமக்களும்‌ அவையை அலங்கரிப்பர்‌. 


அரசவையின்‌ உயர்வும்‌ சிறப்பும்‌, அரண்மனை உயர்‌ 
அலுவலராலும்‌  பணிமக்களாலும்‌ பா௱துகாக்கப்பட்டன. 
அவர்கள்‌ அரசன்‌ பணியிலேயே இருப்பவர்கள்‌. அவர்கள்‌ 
தலைவன்‌ பிற்காலத்தில்‌ *சர்வாதிகாரி! எனப்‌ பெயர்‌ 
பெற்றான்‌. அரசனைக்‌ காண 'வருவோர்ச்கு நேரங்‌ குறித்தல்‌ 
'மூதலிய பலவும்‌ இவ்வதிகாரி கவனித்து வந்தான்‌. 


. எப்பொழுதும்‌ அரசனுடன்‌ இருந்து அவன்‌ திருவாய்‌ 

"மலர்ந்தருளிய கட்டளைகளை எழுதுவதும்‌ சிறப்புச்‌ செயல்களை 
அவன்‌ நினைவுக்குக்‌. கொண்டு வருதலும்‌ அரசனது 
அந்தரங்கச்‌. செயலாளர்‌: கடமையாகும்‌. அவன்‌ திருமந்திர 
ஒலை எனப்பட்டான்‌. ப ர 


சரதையகைகய வவ யயக்வவைகவ வளை யக வனை ளை கவள ச்ணைவனைை கைவளை யாக களியை அள்சைனைகவைவைகைள வக்‌ அவைகள்‌ வை கைவினனின. 
1. 8, தரம கேண்ரு ரளெத்த 10010௯ மீ. 5. 1. 2, 164. 


அரசுரிமை 37 





அரண்மனை அலுவலர்‌ 


அரசனது அரண்மனையில்‌ வேலை செய்யும்‌ ஆண்கள்‌ : 
பலர்‌: பெண்கள்‌ பலர்‌. அரசனது தனித்‌ தன்மையைப்‌ 
பாதுகாக்கவென்றே அமைந்த பணிமக்கள்‌ பலற௱வர்‌, 
அரண்மனைக்குத்‌ தேவையான உடைகளைத்‌ . தைப்பவர்‌, 
.நகைகளைச்‌ செய்பவர்‌, தோட்டங்களைப்‌ பாதுகாப்பவர்‌, 
விளக்கேற்றுபவர்‌, அரண்மனைப்‌ பொருள்களைக்‌ துடைப்‌ 
பவர்‌ எனப்‌ பலவகைப்‌ பணிமக்கள்‌ அரண்மனையில்‌ வேலை 
செய்தனர்‌. அரசனது தனித்‌ தன்மையைப்‌ பாதுகாப்ப 
வருள்‌ வெண்கொற்ற குடையை ஏந்தி வருபவர்‌, விளக்குக்‌ 
சொண்டு வருபவர்‌, அரசனுடைய கரிகளையும்‌, பரிகளையும்‌ 
கவனிப்பவர்‌, வெற்றிமுரசு கவனிப்பவர்‌, அடைப்பைக்காரர்‌ 
சாமரம்‌ வீசுபவர்‌ என்பவர்‌ குறிக்கத்‌ தக்கவர்‌, அரசனுக்கு 
வெற்றிலை பாக்குக்‌ கொடுப்பவர்‌ அடைப்பக்காரர்‌ எனப்‌ 
பட்டனர்‌. அவர்‌ இருவகைப்‌ பட்டனர்‌. முதல்‌ வகையினர்‌ 
பெரிய பிள்ளையாண்டான்‌ எனவும்‌, இரண்டாம்‌ வகையினர்‌ 
சிறிய பிள்ளையாண்டான்‌ எனவும்‌ பெயர்‌ பெற்றனர்‌." 


சோழப்‌ பேரரசர்‌ அரண்மனையில்‌ பேரரசர்‌ நாடோறும்‌ 
நடத்திய வழிபாட்டிற்குரிய பணிகளைச்‌ செய்துவந்த பணி 
மக்கள்‌ பலராவர்‌, அவர்களைக்‌ கண்காணிக்க ஒர்‌ உயர்‌ 
அலுவலன்‌ இருந்தான்‌. அவனது அலுவற்‌ பெயர்‌ தேவார 
நாயகம்‌ என்பது 


அரண்மனைப்‌ பணிமக்கள்‌ பல கூட்டங்களாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருந்தனர்‌. ஒவ்வொரு கூட்டமும்‌ வேளம்‌ எனப்‌ 
பட்டது. அவருள்‌ பெண்களே மிகப்‌ பலராவர்‌. ஒரு 
சோழனது அரண்மனையில்‌ மூவாயிரம்‌ ஆடல்‌ பாடல்‌ மகளிர்‌. 


1, அியகிய/ 6௦1௧ம்‌ 51௨7௦ நக்வயவ!, ற. 446, 
ஃ... தேவாரம்‌” என்னும்‌ சொற்கு *வழிபாஈடு' 
என்பது பொருள்‌, 
தமிழ்ப்‌ பொழில்‌, துணர்‌ 34, மலர்‌ 9, பக்‌. 268... 


08 தமிழக ஆட்சி 
இருந்தனர்‌ என்று நேரில்‌ கண்ட. அயல்‌ நாட்டார்‌ (செள. 
இுஃருவா என்ற சினர்‌) குறிப்பிட்டுள்ளார்‌,* 


அரசன்‌ மனைவியர்‌ 


பண்டை. இந்திய அரசர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ மனைவியர்‌ 
டலர்‌ இருந்தனர்‌. சலருக்கு நூற்றுக்கணக்கான மனைவி 
யரும்‌ இருந்தனர்‌. சங்ககால அரசருக்கு எத்துணை மனைவியர்‌ 
இருந்தனர்‌ என்பது இட்டமாகக்‌. கூற இயலாது. பூத 
பாண்டியனுக்கு மனைவி கோப்பெருந்தேவி, பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியனுக்கு மனைவி கோப்பெருந்தேவி, சேரன்‌ 
இசங்குட்டுவனுக்கு மனைவி இளங்கோவேண்மாள்‌ என்று 
இருந்தனர்‌. ஆயின்‌, வெளிமான்‌ போன்ற இற்றரசர்க்கு 
மனைவியர்‌ சிலர்‌ இருந்தனர்‌ என்பது புறநானூற்றால்‌ 
அறியப்படுரின்றது. பேகனுக்குக்‌ கண்ணகி என்ற அம்மை. 
இருந்தாள்‌ ; தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெறுிஞ்‌ 
செழியனுச்ருக்‌ கோப்பெருந்தேவி இருந்தாள்‌. “பகைவரை 
யான்‌ வெல்லேனாயின்‌, யான்‌ எனது மனைவிவியை விட்டுப்‌ 
பிரீந்தவனாவேன்‌, *** என்று பூதபாண்டியன்‌ ஞூள்‌ உரைத்குகை 
நோக்க, அவனைப்‌ போன்றவர்‌ ஓரு பானைவியோடு 
காழ்ந்தனர்‌ என்பதை அறியலாம்‌. பலதாரம்‌ அக்காலத்தில்‌ 
தடையில்லையாயினும்‌, நலங்கெள்ஸலி, பூதபாண்டியன்‌, 
செங்குட்டுவன்‌, பேசன்‌ போன்ற அரசர்‌ பலர்‌ ஓரு மனைவி 
யரோடு வாழ்ந்தனர்‌ என்று சுருதுதல்‌ பொருத்தமாமும்‌. 


பல்லவ மன்னர்‌ மனைவியர்‌ ஏலரோடு வாழ்ந்தனர்‌ 
என்பதை, அவர்தம்‌ உருவச்‌ சிற்பங்களும்‌ கல்வெட்டுக்களும்‌ 
உணர்த்துகின்றன, பிற்காலச்‌ 2 மனைவியார்‌ பலரைப்‌ 
1. பேல க. ற. த, 
2... அவர்ப்புறங்‌ காணேன்‌ ஆயின்‌, சிறந்த 
ர்‌ உண்கண்‌ இவளிலும்‌ பிரிக,' * 


புறநானூறு, செ, 71. 


அரசுரிமை 39 





பெற்றிருந்தனர்‌ என்பது கல்வெட்டுக்களால்‌ அறியப்படு 
கின்றது. கி, பி, 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ** மாறவர்மன்‌ 


தாட்டிலிருந்த அழகிகளை எல்லாம்‌ மணந்து கொள்ளுதல்‌ 
அரசர்‌ வழக்கம்‌ போலும்‌ /?* என்று மார்க்கோபோலோ குறித்‌ 
துள்ளார்‌.” ஓவ்வொருவருக்கும்‌ தனித்தனி உறைவிடமும்‌ 
பிற வசதிகளும்‌ அளிக்கப்பட்டன. 


ஆடல்‌--பாடல்‌ மகளிர்‌ 


அறரண்மனையில்‌ அரசனை அடல்‌ பாடல்களால்‌ 
இன்புறுத்தவும்‌, பிற பணிகளைச்‌ செய்யவும்‌ நூற்றுக்‌ 
கணக்கான அழகிகள்‌ அமர்த்தப்பட்டிருந்தனர்‌. இந்த 
மூறை பிற்காலச்‌ சோழர்‌ காலத்நில்‌ விரிந்திருந்தது. 
அரண்மனையில்‌ இருந்த ஆடல்‌ பாடல்‌ மகளிரையும்‌, 
அழகிய பணிப்‌ பெண்களையும்‌, அவர்சள்‌ மிச நெருங்க 
அரசனோடு பழருவதையும்‌ கண்ட மேஞாட்டார்‌, அத்துணை 
யரும்‌ அவன்‌ மனைவியரென்றே கருஇவிட்டனரோ, அல்லது 
உண்மையிலேயே நூற்றுக்கணக்கான மனைவியர்‌ இருந்‌ 
தனரோ, உண்மை தெரியவில்லை. 


அரண்மனையுள்‌ இருந்த ஆடல்‌ பாடல்‌ மகளிர்‌ ஆடினர்‌. 
பாடினர்‌ என்ற செய்தியைச்‌ சலப்பஇகாரத்திலிருந்து அறிய 
லாம்‌. அவர்களுடைய ஆடல்‌ பாடல்களிலும்‌ உடல்‌ அழகி 
லும்‌ மன்னர்கள்‌ மதி மயங்குதலும்‌ உண்டு என்பதையும்‌ 
அதே நூல்‌ தெரிவிக்கின்றது." 


மெய்காப்பாளர்‌ 


சிற்றரசர்‌ பலர்‌ அரசவையில்‌ அரசனது மெய்காப்பாள 
சாக இருந்துவந்தனர்‌. அவர்கள்‌, *திருமெய்காப்பார்‌” என்று 


அச்வ ரவர்சிளை ள்ள றைவ கியு ளு வறக வழில கசையயம்லாகாவவைளாப வண்ட பஸ்க்ஷர் 


1, சிலப்பதிகாரம்‌, கதை 16, வரி. 131-133 
2. %,க, 74, 80, 17, 9, ௦18.7, 5, 184. 


40 ப தமிழசு ஆட்சி 


அவ்வல்‌ அரசவை ணைலைவைட்பவவயய் தகவ வ்ஷபற் காயா வப்கரகாபவைசையவ கி! 





பெயர்‌ பெற்றனர்‌. அவர்கள்‌ அரசன்‌ செல்லுமிடமெல்லாம்‌ 
உடன்‌ சென்றனர்‌; நெருங்கிப்‌ பழசளர்‌; நாட்டில்‌ மிகுந்த 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்தனர்‌. தமிழிலுள்ள உலா நூல்‌ 
களைக்‌ கொண்டும்‌ இவ்வுண்மையை உணரலாம்‌. *!அரசன்‌ 
இறந்து, அவன்‌ உடலுக்கு எரியூட்டும்‌ பொழுது இம்‌ மெய்‌ 
காப்பாளரும்‌ அத்தியைச்‌ சுற்றிலும்‌ இயை உண்டாக்கத்‌ 
தாமும்‌ விழுந்து இறப்பது வழக்கம்‌. அங்ஙனம்‌ செய்வதால்‌ 
அவர்கள்‌ அடுத்த பிறவியிலும்‌ தம்‌ அரசனிடம்‌ இருப்பார்‌ 
என்பது அவர்தம்‌ நம்பிக்கையாம்‌,”' என்று மார்க்கோ 
போலோ குறித்துள்ளார்‌." 


பொழுது போக்கு 


அரசன்‌ தம்‌ ஒய்வு நேரங்களில்‌ வேட்டையாடுதல்‌ 
உண்டு. யானை, புலி, காட்டு எருமை முதலியவற்றை 
அரசன்‌ வேட்டையாடுவான்‌; குடி.மக்களுக்குத்‌ துன்பம்‌ 
செய்யும்‌ கொடிய விலங்குகளை வேட்டையாடுவான்‌. 
அவ்வாறு கொடிய விலங்குகளை வேட்டையாடுவது அரசனது 
கடமை என்று பெரிய புராணம்‌ பேசுகிறது, 


அரசன்‌ போர்ப்பயிற்சி மிக்கவன்‌; ஆதலால்‌ போரில்‌ 
வல்ல வீரர்களோடு பழகுவான்‌. பே௱ர்ப்‌ பயிற்ிக்‌ கூடம்‌ 
*போரவை” எனப்பட்டது. பெருநற்கிள்ளி என்ற சோழன்‌ 
இத்தகைய பேரவையில்‌ சிறந்த பங்கு கொண்டவன்‌; 
ஆதலால்‌ பேரவைக்‌ கோப்பெருநற்கிள்ளி என்று பெயா்‌ 
பெற்றான்‌.” 


.. பண்டைக்கால முதலே. மல்லர்கள்‌ தமிழகத்தில்‌ இருந்‌ 

தனர்‌, அவர்கள்‌ அரசன்‌ முன்னிலையில்‌ மற்போர்‌ புரிவர்‌. 

அரசனும்‌ பிறரும்‌ அதனைக்‌ கண்டு களிப்பது வழக்கம்‌, 

1; இது கோர, மீ8.1ந. றக... 
3. புறநானூறு, செ. 80-85, 


அரசுரிமை 41 





சங்ககாலத்தில்‌ உறையூரில்‌ முக்காவனாட்டு ஆமூர்‌ மல்லன்‌ 

என்று ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ மற்போரில்‌ சிறந்தவன்‌ * 
'போரவைக்‌ கோப்பெருநற்கிள்ளி என்பவனால்‌ பொருது 

கொல்லப்பட்டவன்‌. சாத்தந்தையார்‌ என்ற புலவர்‌ 

பாக்களால்‌ இச்செய்திகளை அறியலாம்‌.” மகாராஸஷ்டிரா்‌ 

தஞ்சையை ஆண்டபொழுது இத்தகைய மல்லர்கள்‌ 

*வஸ்தாதுகள்‌” என்று பெயர்‌ பெற்றனர்‌. மதுரையை 

ஆண்ட விசுவநாத நாயக்கர்‌ பாண்டியன்‌ ஒருவனோடு 

மற்போர்‌ புரிந்து வெற்றி பெற்றார்‌ என்று நாயக்கர்‌ வரலாறு 

, நவில்கின்றது. 


அரசன்‌ ரூதாடுவதும்‌ உண்டு, இசையரங்கு, நடன 
அரங்கு, நாடக அரங்கு இவற்றில்‌ அரசன்‌ இருந்து பொழுது 
'போக்குவது உண்டு, வடநாடு சென்று மீண்ட களைப்புத்‌ 
தீரச்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ பரூர்ச்‌ சாக்கையன்‌ நடனத்‌ 
தைக்‌ கண்டு களித்தான்‌ எனச்‌ லெப்பதிகாரம்‌ செப்புகிறது.* 


சங்ககாலப்‌ பேரரசரும்‌ சிற்றரசரும்‌ இசையில்‌ வல்ல 
பாணரையும்‌ பாடினியரையும்‌, கூத்தில்‌ வல்ல கூத்தரையும்‌ 
விறலியரையும்‌ நன்கு ஆதரித்தனர்‌ என்பதைச்‌ சங்க நூரல்க 
ரால்‌ அறியலாம்‌. இரண்டாம்‌ இராசராசசோழன்‌ அவை 
யில்‌ புலவர்‌ பலர்‌ கூடித்‌ தமிழ்ச்‌ சுவையை எடுத்துப்பாராட்‌ 
டுவர்‌. அரசன்‌ அவற்றை விரும்பிக்கேட்பான்‌. இதனால்‌ 
அவனது புலவர்‌ அவையை, அசத்திய முனிவரும்‌ தமிழ்ச்‌ 
சங்கமும்‌ இருந்த பொதியின்‌ மலையாக ஒட்டக்கூத்தர்‌ 
உருவகம்‌ செய்தார்‌.” இங்ஙனம்‌ அரசர்கள்‌ புலவர்‌ பெரு 
மக்களோடு. இன்பமாகப்‌. பொழுது போக்குவர்‌. பல்லவ 
மகேந்திரவர்மன்‌ இறந்த இசைப்புலவனாசவும்‌ இசை 
ஆராய்ச்சியில்‌ வல்லவனாயும்‌ இருந்தான்‌; நடனத்தில்‌ 





1. புறநானூறு, செ. 80. 
2. காதை 28, வரி 65-78, 


3... இராசராசன்‌ உலா, கண்ணி 67. 


42 தமிழக ஆட்சி' 


மையை வஞ்தை வளக்க ப்அவவகுவட வா படப்‌ சுலைவ்புவையவையு கப அபர வைளய ரல்கைய யவை பபவவதவ புத ளவ வ அததலககு வைய யா வைபவ வ எவ்வலவு ககக அதவ வவட டில்‌ 





ஆர்வம்‌ கொண்டான்‌. இராசசிம்ம பல்லவனும்‌ சிவபெரு 
“மான்‌ ஆடிய நடன வகைகளில்‌ மிக்க ஈடுபாடு கொண்டி. 
ருந்தான்‌. 


சோழர்‌ காலத்தில்‌ ஆண்டுதோறும்‌ தஞ்௭மைப்‌ பெரிய 
கோவிலில்‌ இராசராசேசுவர நாடகம்‌ நடைபெற்றது; இராசராச 
நாடகமும்‌ நடைபெற்றது. சோழ அரசர்கள்‌ நடிகர்க்கு 
மானியம்‌ ஈந்து நன்ரு ஊக்கினர்‌. அக்காலத்தில்‌ பூம்புலியூர்‌ 
நாடகம்‌ என்ற நூலும்‌ இருந்து. இவற்றை நோக்க, சோழ 
மன்னருள்‌ சிலரேனும்‌ நாடசங்களைக்‌. சுண்டு களித்தனர்‌ 
என்று கொள்ளுதல்‌ பொருத்தமாரும்‌, 


அலுவல்‌ திட்டம்‌ 


அரசன்‌ ஓவ்வொரு நாளும்‌ பெரும்பாலும்‌ நிகழ்ச்சி 
திரலின்படி. தன்‌ வேலைகளை நடத்தி வந்தான்‌. ஓவ்வொரு. 
பகுதியும்‌ நான்குமணி வீதம்‌ ஒரு பகல்‌ மூன்று பருஇிகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டது. முதற்‌ பருஇி அறத்தின்‌ வழிக்‌ கழிக்கும்‌ 
பட்டது;* இரண்டாம்‌ பருதி ஆட்ரி வேலைகளுக்காகச்‌ செல 
விடப்பட்டது; மூன்றாம்‌ பருதி புலவர்களைச்‌ சந்இக்கவும்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பரிசுகள்‌ வழங்கவும்‌ கழிக்கப்பட்டது. இரவில்‌ ஓரு. 
பகுதி, மறுநாள்‌ நடைபெற வேண்டும்‌ அரசியல்‌ வேலைகளை 
நினைப்பதில்‌ சுழியும்‌.” ஒரு பகுதி ஆடல்‌ பாடல்களிற்‌ குழிய 
லாம்‌; ஒரு பகுதி உறக்கத்தில்‌ கழியலாம்‌, ஆனால்‌ பகலைப்‌ 
போலவே இரவிலும்‌ ஒவ்வொரு பருஇயும்‌ நான்கு மணி 
நேரம்‌ என்று கொள்ளுதல்‌ பொருந்தாது. பொற்கைப்‌ 
பாண்டியன்‌ போன்ற தமிழரசர்‌ இரவில்‌ கர்‌ வலம்‌ 
வருதல்‌ வழக்கம்‌, குடிகளின்‌ குறைகளை அவர்தம்‌ பேச்சால்‌ 
அறிந்து அவற்றை நீக்கவும்‌, குடிகளது வாழ்க்கை முறைகளை 


1. 301 ீ1907, 190 1907, 40 ௦11906. 


2. புறநானூறு, செ, 69.. 
3. டே, செ. 366. 


அரசுரிமை 43: 


அறியவும்‌, ஊர்‌ காப்பாளர்‌ இரவில்‌ தம்‌ கடமைகளைச்‌ செய்‌: 
இன்றனரா என்பதை அறியவும்‌ அரசன்‌ மாறுவேடத்தில்‌” 
நகர்வலம்‌ வருதலும்‌ உண்டு. 


பிறந்தநாள்‌ விழா முதலியன 


அரசனது பிறந்தநாள்‌ ஆண்டுதோறும்‌ கொண்டாடப்‌ 
பட்டது. அது பெருமங்கலம்‌? என்று தொல்காப்பியத்தில்‌ : 
பெயர்‌ பெற்றது, அந்நாளில்‌ அரசன்‌ ஏறைக்‌ கோட்டத்தைக்‌ 
காலி செய்வான்‌; சில வரிகளை நீக்குவான்‌? பலவகைத்‌ . 
தானங்களைச்‌ செய்வான்‌. முதலாம்‌. இராசராசசோழன்‌ 
சதய நாளில்‌ பிறந்தவன்‌. ஆண்டுதோறும்‌ அந்தநாள்‌ 
கொண்டாடப்பட்டது, அவன்‌  சேரநாட்டுக்‌ திருநந்திக்‌ 
கரையில்‌ இருந்த ஈவன்‌ கோவிவில்‌ சதய நட்சத்திர நாள்ச்‌.. 
கொண்டாட ஒரு சிற்றாரையே தானமாக அளித்தான்‌." 


போரில்‌ சிறந்து விளங்கிய தலைவர்களுக்கும்‌ வீரர்களுக்கும்‌ . 
அவரவர்‌ தழுதிக்கேற்ப அரசன்‌ தனது ஆட்சி மண்டபத்தி 
ஸிருந்துகொண்டு ஏனாதி, மாராயன்‌ போன்ற பட்டங்களையும்‌, 
மோதிரம்‌ முதலிய பொருள்களையும்‌ வழங்கிச்‌ சறப்பிப்பது.. 
வழக்கம்‌. பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ பிற உயர்‌ அலு. 
வலர்க்கும்‌ அரையன்‌, பேரரையன்‌ போன்ற பட்டங்கள்‌ வழங்‌ 
சுப்பட்டன. 


அரசன்‌ உலாப்‌ போதல்‌ மிகச்‌ கறந்த நிகழ்ச்சியாகும்‌. 
பிறந்தநாள்‌ விழா முதலிய சிறப்பு நாட்களில்‌ அரசன்‌ உலாப்‌: 
போதல்‌ நிகழும்‌ போலும்‌! உலாப்‌ புறப்படும்‌ மன்னன்‌ 
மூதலில்‌ நீராடி, உயர்ந்த பட்டாடைகளை அணிவான்‌; தன்‌ 
வழிபடு சுடவுளை வணங்குவான்‌; பின்பு தான்‌ அணிந்து 
கொள்ளவேண்டிய விலையுயர்ந்த அணிகளை அணித்துகொள்‌ 
வான்‌. அவற்றுள்‌ மகர குண்டலங்கள்‌ (காதணி), படபட ்‌ 


கடிவைைல்புற்க பல வஸ அவைப்‌! வட்டச்‌ சக்கடி க வவ கஸ்‌ மவ சவ்ஷகைல்‌ ச ஞுஞ்சள்வைைவயயுயம்கைக்‌ வாகா கைதை அமவ 


1. - புறத்திணை ( இயல்‌, சூ, 91. 
4 1120800076 அரவ்க்சலிதர்்‌ 82118, 1, றற, 21-20... ப 


கிர தமிழக ஆட்சி 


வஸ்றவாக கவடி வஸ்னைப ல அ னைகவைளைவல்நளைகளக சைவகள்னைவைவைய அணை 28 பறை குமரன்‌ வ அலைவதை னலைசவ வைகை அகவை வவ தையனமைமய வலவ பசய்த வளையா வைகைவவல்கவை வசம்‌ அடவ விவவதவவிக்லைை அவைன அளவி வவ வவைகண்்டி 


ஏதோள்வளை), மணிகள்‌ பதித்த கடகம்‌ (முன்கையணி), 
*கெளஸ்துபம்‌, முத்துமாலை (மார்பு அணிகள்‌), உதரபந்தம்‌ 
(அரைப்பட்டிகை) என்பன குறிப்பிடத்தக்கவை, பின்னார்‌ 
அரசன்‌ மணிகள்‌ பதித்த முடியைத்‌ தலையில்‌ அணிவான்‌/ 
அலங்கரிக்கப்பட்ட தனது பட்டத்து யானைமீது ஏறி அமர்‌ 
- வான்‌. அவ்வளவில்‌ வெண்கொற்றக்‌ குடை அவன்‌ தலைக்கு 
“மேல்‌ பிடிக்கப்‌ பெறும்‌; இரண்டு பக்கங்களிலும்‌ கவரி வீசப்‌ 
பெறும்‌; வலம்புரிச்‌ சங்கு ஊதப்பெறும்‌; மூவகை முரசங்கள்‌ 
முழங்கும்‌; வாட்படை வீரர்‌ மன்னனைச்‌ சுற்றி வருவர்‌; 
அரசனுக்குரிய கொடி உயர்த்திப்‌ பிடிக்கப்பெறும்‌. யானை 
மீது . வரும்‌ மன்னனுக்கு முன்னும்‌ இரு பக்கங்களிலும்‌ 
அவனது ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்‌, அமைச்சர்‌ முதலிய 
பெருமக்கள்‌ வருவர்‌. இவ்வுலாப்பற்றிய விவரங்களை மூவர்‌ 
உலாவிற்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


கோ நகரங்கள்‌ 


சங்க காலத்தில்‌ ர்த்து கருவூரும்‌ (வஞ்சியும்‌), முசிறி 
டயம்‌ கோநகரங்களாய்‌ விளங்கின; சோழர்க்கு உறையூரும்‌ 
காவிரிப்பூம்பட்டினமும்‌ தலைநகரங்கள்‌. பாண்டியர்க்கு மதுரை 
யும்‌, கொற்கையும்‌ தலைநகரங்கள்‌. இவற்றுள்‌ முசிறி, காவிரிப்‌ 
பூம்பட்டினம்‌, கொற்கை முதலியன துறைமுக நகரங்கள்‌. 
“சேரன்‌ கொங்கு நாட்டை வென்றபோது கொங்குக்‌ கருவூர்‌ 
- சேரர்க்குரிய மற்றொரு தலைநகரமாயிற்று அவ்வாறே சோழர்‌ 
-தெொ௱ண்டை. நாட்டை வென்ற பிறகு காஞ்சீபுரம்‌ சோழர்க்கு 
ஒரு தலைநகரமாயிற்று. பல்லவர்‌ காலத்தில்‌ காஞ்சிபுரம்‌ தலை 
நகரமாகவும்‌, மாமல்லபுரம்‌ துறைமுக நகரமாகவும்‌ விளங்கின - 
- பல்லவர்‌ காலத்தில்‌ சிற்றரசராய்‌ இருந்த சோழர்க்குக்‌ குடறி 
தையை அடுத்த பழையாறை கோந்கராய்‌ இருந்தது. ௫. பி. 
“9-ஆம்‌ தனர்‌ பிற்பாதியில்‌ தஞ்சாவூர்‌ சோழர்‌ தலைநக௱ 
மாயிற்று. கி. பி.11-ஆம்‌ நூற்றாண்டில்‌ சுங்கை ரக 


அவட்கு வனை வனானில ஜம ருவ சக தலுலை ஆபசவடவத கவ தையவ்வைவஷமளை அ வடட கவம்வே ன வஹா யனிம்ல 2. 


1. விக்கிரம சோழன்‌ உலா, கண்ணி 41-90. 


அரசுரிமை 44: 


சோழபுரம்‌ புதிய தலைநகறராய்‌ அமைந்தது, அக்காலத்தில்‌ 
தஞ்சாவூர்‌, பழையாறை, கங்கைகொண்ட சோழபுரம்‌,காஞ்ச' 
புரம்‌ என்பவை அரண்மனைகளைப்‌ பெற்றிருந்தன. இரண்டாம்‌” 
இராசராச சோழன்‌ காவிரிப்பூம்பட்டினத்துத்‌ தெருக்களில்‌ 
உலா வந்தனன்‌ என்று அவன்‌ ஆசிரியரான ஒட்டக்கூத்தர்‌ 
கூறியுள்ளமையால்‌,” காவிரிப்பூம்பட்டினமும்‌ பிற்காலச்‌ 
சோழரது அரண்மனையைப்‌ பெற்றிருந்தது என்று கொள்ள 
லாம்‌. தஞ்சாவூர்‌ பின்‌ வந்த நாயக்கர்க்கும்‌, மகாராட்டிர 
ருக்கும்‌ தலைநகராய்‌ விளங்கிற்று. அதுபோலவே மதுரையும்‌ 
பாண்டியர்க்குப்‌ பின்‌ வந்த நாயக்கர்க்குத்‌ தலைநகராய்‌ விளங்‌ 
இயது. மதுரை நாயக்கர்க்குச்‌ சிறிது காலம்‌ திருச்சிராப்பள்ளி 
யும்‌ தலைநகராய்‌ இருந்தது. 


காவிரிப்பூம்பட்டினம்‌ மருவூர்ப்பாக்கம்‌, பட்டினப்பாக்கம்‌ : 
என்ற இரு பிரிவுகளைக்‌ கொண்டது. கடற்கரையில்‌ அமைந்த. 
நகரப்பகுதி மருவூர்ப்பாக்கம்‌ எனப்பட்டது, அங்குத்‌ துறை. 
முசத்தொடர்பான கட்டிடங்களும்‌ அயல்‌ நாட்டு வணிகர்‌ 
இல்லங்களும்‌ இருந்தன. பட்டினப்பாக்கத்தில்‌ சோழன்‌ - 
அரண்மனையும்‌ குடிமக்கள்‌ வாழும்‌ தெருக்களும்‌ இருந்தன. 
மதுரையைச்‌ சுற்றிலும்‌ உயர்ந்த கோட்டை மதில்‌ இருந்தது. . 
அதனை அடுத்துப்‌ பெரிய சாவற்காடு இருந்தது, 
அதற்கு. அப்பால்‌, ஆழமான அகழி இருந்தது. நாயக்கர்‌ 
காலத்தில்‌ அகன்ற மதிற்‌ சுவர்கள்‌ இரண்டு இருந்தன, சேரார்‌ 
கரூர்‌ (வஞ்சி) பேரியாற்றங்கரையிலும்‌, உறையூர்‌ காவிரிக்‌. 
கரையிலும்‌, மதுரை வையைக்‌ சுரையிலும்‌ அமைந்திருந்தன. . 


அரண்மனைகள்‌ 


சங்க காலத்தில்‌ அரண்மனை கோயில்‌ எனப்பட்டது? 
₹*வாயில்‌ வந்து கோயில்‌ காட்ட” என்பது சிலப்பதிகாரம்‌; பிற்‌ : 
சாலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ மாளிகை எனவும்‌ திருமாளிகை . 
எனவும்‌ பெயா்‌ பெற்றது, ்‌ 


1. இராசராச சோழன்‌ உலா, கண்ணி 55. 


கிட தமிழக ஆட்சி 





ஒவ்வோர்‌ அரண்மனையிலும்‌ வேத்தியல்‌ (கொலு) மண்ட. 
பம்‌, கலைமண்டபம்‌, அரண்மனைத்‌ தோட்டம்‌, விளைய௱ஈட்டு 
"வெளியிடம்‌, கோவில்‌, போர்க்கருவிகள்‌ வைக்கப்படும்‌ 
தட்டிடம்‌, அரச குடும்பத்தினர்‌ வாழும்‌ மாடமாளிகைகள்‌ 
எனப்‌ பல கட்டிடங்களும்‌ பிறவும்‌ அமைந்‌்இருந்தன. 
அழிந்தன போக இன்று எஞ்சியிருப்பது தஞ்சாவூர்‌ அரண்மனை 
ஒன்றே, அதனை நேரில்‌ பார்ப்பவர்‌ அரண்மனையின்‌ பல 
பகுதிகளையும்‌ அவை பயன்‌ பட்ட வகையினையும்‌ நன்று 
உணரலாம்‌. 


. அரச இலச்சினை 


சேரர்க்கு வில்லும்‌, சோ ழருக்குப்‌ புலியும்‌, பாண்டியருக்கு 
“மீனும்‌ அரசியல்‌ இலச்சினைகளாகும்‌. அவர்கள்‌ கொடு.களிலும்‌ 
இவையே  எழுறப்பட்டிருந்தன. அரசாங்க இலைகளிலும்‌ 
கப்பல்களில்‌ ஏற்றப்பட்ட பொடிகள்‌ மீதும்‌ இந்த இலச்சே 


யூம்‌, சோழன்‌. புலியையும்‌, ப௱ண்டியன்‌ குயலையும்‌ பொறித்‌ 
தனர்‌ என்று சிலம்பு செப்புகிறது. தமிழரசர்‌ செப்பேம்டுப்‌ 
பட்டய முகப்பிலும்‌ இந்த முத்திரைகள்‌ சாணப்படுகின்‌் றன, 


தமிழகத்தை ஆண்ட பல்லவர்க்கு நந்தி இலச்சினை 
“இருந்தது, அவர்கள்‌. கொடியில்‌ நந்தி எழுகப்பட்டிருந்தது. 
பிற்காலச்‌ சோழர்‌ இலச்சினைகளில்‌ வில்‌, புலி, சுயல்‌ ஆகிய 
மூன்றும்‌  பொறிக்கப்பட்டன. அவர்கள்‌ சேர பாண்டியர்களை 
அடக்கி ஆண்டமையை இந்த இலச்சினை குறிக்கின்றது. விசய 
நகர. வேந்தர்‌ பன்றி இலச்சினையைப்‌ பெற்றிருந்தனர்‌. 
அவர்களது கொடியும்‌ பன்றிக்‌ கொடியே. 


4. ஆட்சிக்‌ குழுக்களும்‌ 
அலுவலரும்‌ 


பழைய காலந்தொட்டே சமுதாயம்‌ தனி மனிதனை 
அரசாளவிட்டதாகத்‌ தெரியவில்லை. , ஆட்டரித்துறையில்‌ 
அவனுக்கு உகவிபுரிய அரசியல்‌ மேதைகளும்‌ சான்றோரும்‌ 
நாட்டுப்‌ பிரஇுிறிநிகளும்‌ இருந்து வந்தனர்‌ என்று கருதுவது ' 
பொருத்தமாகும்‌.  **சுடிந்நு அறிவுரை கூறும்‌ அறிஞர்‌ 
துணை அரசனுக்குக்‌ தேவை, அப்பொழுதுதான்‌ அவன்‌ 
காவலையுடைய அரசனாவான்‌.  அதிதகைய காவலற்ற 
அரசன்‌, தன்னைக்‌ கெடுக்கும்‌ பகைவர்‌ இல்லாமலே கெட்டு 
அிடுவான்‌** என்பது வள்ளுவர்‌ கருத்து. ப 


“இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன்‌ 
கெடுப்பா ரிலானுங்‌ கெடும்‌.”” 


ஏன்பது அவர்‌ வாக்கு. 


ஐம்பெருங்‌ குழு 

.... சங்க காலத்தில்‌ அரசனுக்கு உதவியாக அமைச்சர்‌ 
இருந்தனர்‌ என்று புறநானூறு புகல்கின்றது.3 இலப்‌ 
பதிகாரத்திலும்‌, மணிமேகலையிலும்‌ அரசனோடு தொடர்பு ' 
ரால்‌ இரண்டு பெருங்‌ குழுக்கள்‌ குறிக்கப்பெற்றுள்‌ 


ன்‌ பா.௮ல்‌ புளிப்பினும்‌ ப பகலி ( ரளினும்‌ 
நாஅல்‌ வேத நெறிதி ரியினும்‌ 
திரியாச்‌ சுற்றமொடு முழுதுசேண்‌ விளங்கு”? 
புறநானூறு, ச. 2 


ப 4$ தமிழக ஆட்சி: 





சான.  மாசனம்‌, புரோடஇதர்‌, . மருத்துவர்‌, கணியர்‌, 
அமைச்சர்‌, என்பவர்‌ ஐம்பெரும்‌ குழுவினர்‌ என்று சிலப்பதி 
* கார, அரும்பத உரையாூரியர்‌ கூறியுள்ளார்‌.” . இவருள்‌ 
மாசனம்‌ என்பது குடி மக்களால்‌ தெதரிந்தெடுக்கப்பட்ட 
பிரதிநிதிகளைக்‌ குறிப்பது. இவார்கள்‌ குழு.களின்‌ நலன்‌ 
களையும்‌ தேவைகளையும்‌ அரசனிடம்‌ எடுத்துக்‌ கூறிப்‌ 
பாதுகாக்கப்‌ பயன்பட்டனர்‌; நாட்டில்‌ சமயத்‌ தொடர்‌ 
பான செயல்களைப்‌ புரோகிதர்‌ கவனித்தனர்‌. இவர்களைச்‌ 
சமயப்‌ பிரதிறிதிகள்‌ என்றும்‌ கூறலாம்‌. மருத்துவர்‌ நாட்டுச்‌ 
சுகாதாரத்தைக்‌ கவனித்து வந்தனர்‌. கணியர்‌ நாட்டில்‌ 
நடைபெற வேண்டிய நல்ல செயல்களைத்‌ தொடங்கு. 
தற்குரிய நாளையும்‌ நேரத்தையும்‌ குறிக்கவும்‌, வருவது 
்‌ உரைக்கவும்‌ பயன்‌ பட்டனர்‌, நாட்டின்‌. வருவாயையும்‌ 
அரசாங்கச்‌. செலவையும்‌ நீதி முறையையும்‌ அமைச்சர்‌ 
சுவனித்தார்‌.  இவ்வொவ்வெ௱ரரு குழுவினரும்‌ தனித்‌. 
தனியே தலைநகரத்தில்‌ கூடித்‌ தம்‌ கடமைகள்சச்‌ செய்து: 
_ வந்தனர்‌ என்று கருதலாம்‌." 


.இலப்பதிகாரத்திற்கு உறை. வகுத்து அடியார்க்கு. 
நல்லார்‌ (1) அமைச்சர்‌, (2) புரோூதர்‌, (3) படைத்தலைவர்‌, 
(4) தூதுவர்‌, (3) சாரணர்‌ ஆகிய” ஐவர்‌ குழுக்களே 
ஐம்பெரும்‌ குழுக்கள்‌ என்று கூறியுள்ளார்‌. 


**அரைசொடு பட்ட ஐம்பெருங்குழுவும்‌*'” . என்பது: 
'இளங்கோவடிகள்‌ வாக்கு. இதனால்‌ இவ்வைம்பெரும்‌: 
குழுவினர்‌ அரசுத்‌ தொடர்புடையவர்‌ -- அரசனோடு இருப்‌ 
யவர்‌ என்பது பெறப்படும்‌.*4 தூதுவர்‌ என்பவர்‌ பல. 
நாடுகளுக்குச்‌ சென்று. தங்கி அரசியல்‌ தரது சொல்வர்‌. 
_ சாரணர்‌ ஏன்பவர்‌ ஒற்றர்‌. 


டம்‌. காதை 5, வரி 157 உரை; 
2... திராவிட இந்தியா, பக்‌, 248, 
3. காதை 5, வரி. 157 உரை. 

4. காதை3, வரி 126. ப 


ஆட்சிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌ 49 





எண்டேபராயம்‌ 


சரணத்தியலவர்‌, கரும விதிகள்‌, கனகச்‌ சுற்றம்‌, 
கடை காப்பாளர்‌, நகர மாந்தர்‌, படைத்தலைவர்‌, 
யானைவீரார்‌, இவுளி மறவர்‌ என்பவர்‌ எண்பேராயத்தராவர்‌.. 
இவருள்‌ (1) கரணத்தியலவர்‌ -- அரசாங்கப்‌ பெருங்‌ 
கணக்கர்‌, (2) கருமவிதிகள்‌ -- அரசாங்க வேலைகளை நடத்‌ 
தும்‌ தலைவர்கள்‌; (3) கனகச்சுற்றம்‌ -- அரசாங்கப்‌ 
பொருட்காப்பு அடுகாரிகள்‌; (1) கடை. காப்பாளர்‌ -- நாடு 
சகாக்ரும்‌ அதிகாரிகள்‌; (5) நகரமாந்தர்‌ -- நாட்டில்‌ இருந்த 
பல நகரங்களின்‌ பிரஇநிதிகள்‌;? (6) படைத்தலைவர்‌ 4 
கசாலாட்படைத்‌. தலைவா்‌ர. (7) யானை வீரர்‌ -ஃ யானைப்‌ 
படைத்தலைவர்‌; (8) இவுளி மறவர்‌ -- குதிரைப்‌ படைத்‌ 
குலைவர்‌. ப 

மன்னன்‌ ஐம்பெருங்‌ குழுவினரையும்‌ எண்பேராயத்‌ 
தாரையும்‌ சுலந்தே ஆட்சி புரிந்தான்‌. இப்பெருமக்கள்‌ 
நற்குடிப்‌ பிறப்பு, கல்லி, நல்லொழுக்கம்‌, உண்மை 
யுடைமை, . தூயவுள்ளம்‌, .. நடுவுநிலைமை முதலிய நற்‌ 
பண்புகள்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ என்று மன்னார்‌ 
. எதிர்பார்த்தனர்‌. நாட்டுப்‌ பெருவிழாக்களிலும்‌, நாட்டுப்‌ 
- பெருஞ்‌ செயல்களிலும்‌ இக்குழுவினர்‌ பங்கு கொண்டனர்‌” 

மதுரை நகரம்‌ எரியுண்டபோது ஆசான்‌ (புரோ 
இதன்‌), பெருங்கணி, அறக்களத்து அந்தணர்‌ (நீதிபதிகள்‌), 
காவிதி (அரசாங்க உயர்‌ அலுவ), மந்திரக்‌ சணக்கர்‌ 
(அரசாங்க ஓலை எழுதுவோர்‌), கோ விலதஇிகாரிகள்‌ என்‌ 
பவர்கள்‌ பேச மூடியாதிருந்தனர்‌ என்று சிலம்பு செப்புகிறது." 


எல்கை ய ஆ வகவவளி அவை அகத கை உடையாய்‌ 


ர. காதை 5, வரி 157 உரை 


5. “சான்‌ பெருங்கணி அறக்களத்‌ ரதன 
காவிதி மந்திரக்‌ சணக்கர்‌ தம்மொடு 
கோயில்‌ மாக்களும்‌ குறுந்தொடி மகளிரும்‌ 
பவத்‌ சுற்றுத்து. உரையவிற்‌ இருப்ப”... ப 

காதை 22, வரி8- 11... 


50 தமிழக ஆட்சி 





இதனை நோக்க, இவர்களும்‌ ஆட்சியில்‌ பங்கு கொண்டவர்கள்‌ 
என்பதை அறியலாம்‌. 


அமைச்சர்‌ 

திருவள்ளுவர்‌ அமைச்சர்‌ இலக்கணத்தையும்‌ கடமை 
களையும்‌ பத்துப்பாக்களில்‌ கூறியுள்ளார்‌. எனவே, அவர்‌ 
வாழ்ந்த சங்ககாலத்தில்‌ அமைச்சர்‌ இருந்தனர்‌ என்பது 
தெளிவு. 

**அஞ்சாமை, நற்குடிப்‌ பிறப்பு, நாடுகாச்குந்‌ திறமை, 
கற்ற்றிந்த அறிவு, முயற்சி இவற்றைச்‌ சிறப்புற உடைய 
வனே அமைச்சன்‌. பகைவருக்குத்‌ துணையானவரைப்‌ 
பிரித்தல்‌, தம்மிடம்‌ உள்ளவரைக்‌ காத்தல்‌, தம்மைப்‌ 
பிரிந்தவரை மீண்டும்‌ சேர்த்துக்கொள்ளல்‌ இவற்றின்‌ 
அமைச்சன்‌ வல்லவனாக இருத்தல்‌ வேண்டும்‌; செயலுக்கு 
உரிய கருவியும்‌, ஏற்ற காலமும்‌, செய்யும்‌ வகையும்‌, 
செய்யப்படும்‌ அரிய செயலும்‌ சிறப்புறச்‌ செய்ய வல்லவனே 
அமைச்சன்‌. அவன்‌ அறத்தை அறிந்திருத்தல்‌ வேண்டும்‌? 
அறிவு நிறைந்து பொருந்தப்‌ பேசுபவனாய்‌ இருத்தன்‌ 
வேண்டும்‌; எக்காலத்திலும்‌ செயல்‌ செய்யும்‌ இறமை 
உடையவனாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; இயற்கை அறிவும்‌ 
. நூலறிவும்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌; நாலறிவால்‌ செயலைச்‌ 
செய்யும்‌. வழிகளை அறிந்த போதிலும்‌, ௨லக இயற்கையை 
அறிந்து அதனோடு பொருந்தச்‌ செயலாற்ற வேண்டும்‌, 
அரசனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக்கூற அஞ்சாதவனாய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌.” . இவை அமைச்சரைப்பற்றிய 
வள்ளுவர்‌ கருத்துக்கள்‌. 

. மதுரைக்‌ காஞ்சியில்‌ அமைச்சர்‌ காவிதி மாக்கள்‌ என்று 
குறிக்கப்பட்டுள்ளனா்‌₹ 
**நன்றும்‌ தீதும்‌ கண்டாய்ந்‌ தடக்கி 
அன்பும்‌ அறனும்‌ ஒழியாது காத்துப்‌ 
பழிஓரீஇ உயர்ந்து பாயுகள்‌ நிறைந்த 
செம்மை சான்ற காவிதி மாக்கள்‌ ,?*3 
1], வரி 496-499 


ஆட்சிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌: 41 





**அறைபோகு அமைச்சர்‌”, நூலறி புலவர்‌'?*, **அருநத்‌ 
இறல்‌ அமைச்சர்‌**” என்று சிலப்பதிகாரம்‌ அமைச்சரைய்‌ 
பற்றிக்‌ கூறுகின்றது. சேரன்‌ செங்குட்டுவனிடம்‌ வில்லவன்‌ 
கோதை என்ற அமைச்சன்‌ இருந்தான்‌ என்று அரும்பத உரை 
யபா௫ிரியர்‌ கூறியுள்ள்ளார்‌.* 


சங்ககாலத்தில்‌ தருவாரூரைத்‌ தலை நகராகக்‌ கொண்டு 
ஆண்டவன்‌ என்று கருதப்படும்‌ மநு நீதிச்‌ சோழன்‌ தன்‌ மகணை 
மூறை செய்ய நினைத்தபொழமுது அமைச்சர்‌ வேறு வேறு 
யோசனைகளைக்‌ கூறினர்‌ என்று பெரியபுராணம்‌ பேசு 
கிறது.” 


பல்லவர்‌. காலத்திலும்‌ அமைச்சர்‌ இருந்தனர்‌. * 
மகேந்திரவர்மன்‌ ஆட்சியில்‌ அமைமச்சர்‌ இருந்தனர்‌ 
என்று சேக்கிழார்‌ . கூறியுள்ளார்‌." **கோமாறஞ்‌ சடை 
யற்கு உத்தர மந்திரி களக்குடி. வைத்தியன்‌ மூவேந்த மங்கலம்‌ 
பேரறையன்‌ ஆகிய மாறங்காரி இக்‌ கற்றளி செய்து 
நீர்த்தளியாதே சுவர்க்ரோகணஞ்‌ செய்த பின்னை, 
அவனுக்கு அனுஜன்‌ உத்தர மந்த்ரபதம்‌ எய்தின பாண்டி௰ 
மங்கல விசையதரையன்‌ ஆகிய மாறன்‌ எயினன்‌ : மூக 
மண்டபஞ்்‌ செய்து நீர்த்தளித்தான்‌”** என்பது மதுரை 
மாவட்டத்து யானைமலைக்‌ கல்வெட்டுச்‌ செய்தி, கி, பி.8-ஆம்‌ 
தூற்றாண்டில்‌ வாழ்ந்த பாண்டியன்‌ மாறன்‌ சடையன்‌ 


1. காதை 5, வரி. 130, 
2. காதை 25, வரி 116. 
3. காதை 26, வரி. 
4. காதை 25, வரி 151. உரை. 
5, இரு நகரச்‌ சிறப்பு, செ. 30, 37... 
6. ௩, கோபாலன்‌, காஞ்சப்பல்லவர்‌, பக்‌ 38. 
7. திருநாவுக்கரசர்‌ புராணம்‌, செ. 90. 
ன ன்‌ 21 ர்‌. 1 1, 317. 


52. | தமிழக ஆட்சி 





அட்சியில்‌ மாறன்காரி என்பவன்‌ முதலமைச்சனாயிருந்தான்‌. 
” அவனுக்குப்பின்‌ ௮வன்‌ தம்பியான மாறன்‌ எயினன்‌ 
என்பவன்‌ முதலமைச்சனாயிருந்தான்‌ என்பதை இக்கல்வெட்‌. 
டிலிருந்து நாம்‌ அறியலாம்‌. கி, பி, 9-ஆம்‌ நூற்றாண்டில்‌: 
வாழ்ந்தவராகக்‌ கருதப்படும்‌ மாணிக்கவாசகர்‌ பாண்டியனிடம்‌ 
அமைச்சராக இருந்தார்‌ என்பதைத்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌. 
தெரிவிக்கிறது. 


பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ செய்யப்பட்ட கலிங்கத்துப்‌ 
பரணி அமைச்சர்களைக்‌ குறிப்பிடுகின்றது. அவர்கள்‌ மந்திர 
பாரகர்‌ எனப்பட்டனர்‌.” கலிங்க அரசனுக்கு எங்கர௱யன்‌ 
என்ற அமைச்சன்‌ இருந்தான்‌ என்று அதே பரணி கூறு 
கின்றது. விக்கிரம சோழனுடன்‌ அமைச்சரும்‌ உலா வந்த. 
“னர்‌ என்று ஒட்டக்கூத்தர்‌ குறித்துள்ளார்‌. பெரியபுராண 
ஆசிரியராகிய சேக்கிழார்‌ அநாபய சோழனுக்கு முதலமைச்ச 
ராய்‌. இருந்தார்‌ எனச்‌. சேக்கிழார்‌. புராணம்‌ செப்பு... 


- இறது.! 


சோழர்‌ காலத்தில்‌ பல்லவராயர்‌ . என்ற முதலமைச்சர்‌ 
இல அட பறகறும்‌ துலைவராக இருந்தார்‌. 


ட்‌ ர்‌ நகர. ஆட்சியிலும்‌ அமைச்சர்கள்‌ இருந்தனா்‌ 
என்பதைக்‌ கல்வெட்டுக்களால்‌ அறியலாம்‌. ஒரு. நாட்டு 
ஆட்சியில்‌ எத்துணை அமைச்சர்‌ இருந்தனர்‌ என்பதை. 
அறியத்‌ தெளிவான சான்றுகள்‌ இல்லை. | 


. நாயக்கர்‌ காலத்தில்‌ முதலமைச்சன்‌. பிரதானி, தளவாய்‌: 
என்ற? பெயர்களைப்‌ பெற்றிருந்தான்‌, முூதலமைச்சன்‌ 
அரசனது. ஆலோசனைக்‌ குழுவில்‌ முதலிடம்‌ பெற்றிருந்‌ 


1. கண்ணி, 327. 
2. சுண்ணி 74. 
9. செ. 18. 


ஆட்சிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌ 53 





தான்‌. ஆட்சியிலும்‌ முதலிடத்தைப்‌ பெற்றிருந்தவன்‌ 
அவனே. அவன்‌ ஆட்சியின்‌ பல துறைகளைக்‌ சுவனித்து 
வந்தான்‌." 


உடன்‌ கூட்டத்து அதிகாரிகள்‌ 


“உடன்‌ கூட்டத்நு அடுகாரிகள்‌'”? என்ற தொடர்‌ 
சோழர்‌ கல்வெட்டுக்களில்‌ .அடிக்கடி, வருகின்றது. *உடன்‌ 
கூட்டம்‌' என்ற தொடரை நோக்கும்பொழுது, அரசனுடன்‌ 
இருந்து ஆட்சித்‌ துறையில்‌ செயலாற்றும்‌ கூட்டம்‌, அல்லது 
யோசனை கூறிச்‌ செயலாற்றும்‌ கூட்டம்‌ என்று பொருள்‌ 
கொள்ளலாம்‌. அதிராசேந்திரன்‌ காலத்துத்‌ இருப்பாஞூர்க்‌ 
கல்வெட்டு ஒன்று உடன்‌ கூட்டத்து அதிகாரிகளையும்‌ வேறு 
சிலர்‌ உயர்‌ அலுவலர்‌ பெயர்களையும்‌ குறிக்கின்றது. திருமுக்‌ 
கூடல்‌ கல்வெட்டு ஒன்று அரசனது ஆணையைக்‌ கூறி, அந்த 


ஆணையில்‌ உடன்‌ கூட்டத்து அதிகாரிகள்‌ அறுவர்‌ கையெழுத்‌ 


கிட்டதாகவும்‌ கூறுகின்றது.” உடன்கூட்டத்து இசைவும்‌, 
“நாடு” என்னும்‌ பேரவையின்‌ இசைவும்‌ பெற்றே 
பல்லவராயர்‌ இரண்டாம்‌ இராசாதிராசனுக்கு முடி. சூட்டினார்‌ 
என்று பட்டயம்‌ குறிக்கின்றது.” 


உடன்கூட்டத்தைச்‌ சேர்ந்த நிலவரி வசூலிக்கும்‌ 
இலாக்காவைப்‌ பற்றிய குறிப்பு முதற்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்தில்‌ குறிக்கப்பெற்றுள்ளது.*ஏ இவை அனைத்தை 
பம்‌ நோக்க, சோழப்‌ பேரவையில்‌. நடைபெற்ற அன்றாட 
நிகழ்ச்சிகளில்‌ உ௨டன்கூட்டம்‌ தொடர்பு. கொண்டிருந்தது 
என்பது தெளிவாகின்றது. அரசாங்கத்தின்‌ . பல துறை 
அளிலிருந்து தேோர்ந்தெடுக்கப்பட்ட . சார்பாளரின்‌ (பிரதி 

1, சத்தியநாதையர்‌, மதுரை நாயச்கர்‌, 1. 86. . 

2. 113௦4 1930) நிறந்தூகறற்ர்க 101106 21, ற. 221, 235, 244. 
ட ்‌] றி, 190, 192, 
4, 429 ௦7 1916. ப 


93 


34 ப தமிழக ஆட்சி 


நிதிகளின்‌) ஆலோசனைக்‌ குழுவாச அஃது இருக்கலாம்‌; 
அல்து அரசனுக்கும்‌, அமைச்சரவை - அவர்தம்‌ இலாக்‌ 
” காக்கள்‌ அகஇியவற்றுக்கும்‌ இடையில்‌ இருந்து தொண்‌ 
டாற்றி இருக்கலாம்‌ என்று ஆராய்ச்சியாளர்‌ கருது 
சன்றனர்‌." 


சேனைத்‌ தலைவன்‌ 

சேனைத்‌ தலைவன்‌ ஆட்சிக்‌ குழுவில்‌ இடம்‌ பெற்றிருந்‌ 
தான்‌, பிற்காலச்‌ சோழர்‌ படைத்தலைவன்‌ தண்ட நாயகன்‌ 
ஈன்று அழைக்கப்பட்டான்‌? தண்டம்‌ என்ற சொல்‌ படை, 
தீதி, ஆட்சி புரிதல்‌ என்ற பொருள்களை உடையது. ஆஷா்‌ 
உடையார்‌. என்பவன்‌ ஒரு தண்ட நாயகன்‌, அவன்‌ 
ஐயங்கொண்ட சோழ மண்டலத்தை ஆண்டு வந்தான்‌ என்று 
சோழர்‌ கல்வெட்டுத்‌ தெரிவிக்கின்றது.” அச்சொல்‌ 
படைத்‌ தலைவனையும்‌ சில இடங்களில்‌ குறிக்கின்றது. 


"புரோகிதன்‌ 


சங்க காலத்தில்‌ ஆசான்‌ (புரோகிதன்‌) ஐம்பெருங்‌ 
குழுவில்‌ இடம்‌ பெற்றிருந்தான்‌. பிற்காலத்தில்‌ புரோ 
இதன்‌. இடம்‌ பெற்றதாகத்‌ தெரியவில்லை. சமயத்‌ துறை 
யிலும்‌ ஒழுக்கத்‌ துறையிலும்‌ புரோகிதன்‌ ஆலோசனை 
கேட்கப்பட்டது போலும்‌! பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
புரோகிதரின்‌ இடத்தில்‌ .இராசகுரு அமர்ந்திருந்தான்‌. 
அவனது சொல்லுக்கு அரசன்‌ மிகுந்த மதிப்பு வைத்‌, 
திருந்தான்‌ என்பது  கல்வெட்டுக்களால்‌ தெரிகின்றது, 
முன்றாம்‌. குலோத்துங்கன்‌. ஆணையைச்‌ சுவாமி. தேவர்‌ 
என்ற இராசகுரு மாற்றிவிட்டார்‌ என்று கல்வெட்டுத்‌ 
தெரிவிக்கின்றது. நாட்டின்‌ சமயத்தைப்‌ பாதுகாக்கத்‌ 


4. இட நீ) 2]1பதவாம, 5. 7. ந௮ற்டி, ந. 13]. 
2, 39041921, 


ஆட்சிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌ 54 





*தர்மாதிகாரி' என்று ஒருவன்‌ தஞ்சை மகாராட்டிரர்‌ காலத்‌ 
தில்‌ இருந்தான்‌. 


செயலாளன்‌ 


ஆட்டக்‌ குழுவின்‌ *செயலாளன்‌ 'உள்படு கருமத்‌ தலைவன்‌* 
எனப்‌ பழங்காலத்தில்‌ பெயா்‌ பெற்றான்‌.” சோழன்‌ 
காலத்தில்‌ *திருவாய்க்‌ கேள்வி” என்று பெயர்‌ படைத்த 
அலுவலன்‌ செயலாளனாக இருந்திருக்கலாம்‌. விஜய நகற 
காலத்தில்‌ ௮வன்‌ 'இராயசம்‌* என்று பெயர்‌ பெற்ரான்‌. 
தமிழகத்து மடங்களில்‌ மடாஇபதியிடம்‌ செயலாளராக 
இருப்பவர்‌ *இராயசம்‌* என்றே இன்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றனர்‌. 


அரசாங்க உயர்‌ அலுவலர்‌ 


ஒரு நாட்டு அரசாங்கம்‌ நடைபெறத்‌ தெளிவான 
இலாக்காக்கள்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அவற்றில்‌ வேலை 
ப்ரார்க்சு உயர்‌ அலுவலர்களும்‌ எழுத்தார்களும்‌ இருப்பது 
இயல்பு, அவ்வலுவலரும்‌ சோழர்‌ கல்வெட்டுக்களில்‌ 
கருமிகள்‌, பெருந்தரம்‌ அல்லது பெருந்தனம்‌ என்றும்‌, பணி 
மக்கள்‌, சிறுதரம்‌ அல்லது சிறுதனம்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
பட்டனர்‌. சிறுதனத்துப்‌ பணிமக்கள்‌, சிறுதனத்து 
வலங்கை வேளைக்காரப்‌ .. படைகள்‌, பெருந்தனத்துச்‌ 
சேனாதிபதி ஸ்ரீ கிருஷ்‌. ன்‌ ராமன்‌, பெருந்தரம்‌ திருமலை 
வெண்காடன்‌, பெருந்தனத்து ஆனை ஆட்கள்‌, பெருந்‌ 
தனதற்து. வலங்கை வேளைக்காரப்‌. படைகள்‌. . என்பன 
போன்ற தொடர்கள்‌ கல்வெட்டுக்களில்‌ காணப்படுகின்‌ 
றன. *தனம்‌” என்பதும்‌ *தரம்‌'" என்பதும்‌ ஒரே பொருளைத்‌ 





க சே. ஆர்‌. சுப்பிரமணியர்‌, தஞ்சை மகாராட்டிர ' 
மன்னர்கள்‌, பக்‌. 88. 


2, டாக்டர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, திருவள்ளுவர்‌ . 


56 தமிழக ஆட்சி 


பகைஷகதைய்ளைகவல்‌, 





தரும்‌ சொற்கள்‌ ஆதலால்‌, சேனாதிபதி போன்ற உயர்தர 
அலுவலர்‌ *பெருந்தரம்‌” என்றும்‌, அடுத்து வேலை பார்ப்ப 
“வர்‌ “திறுதரம்‌” என்றும்‌ அரசாங்க முறையில்‌ அழைக்கப்‌ 
பட்டனர்‌. என்று கொள்வதே பொருக்தமஈகும்‌.3 
பெருந்தரத்தைச்‌ சோர்ந்த உயர்‌ அலுவலர்‌ *கருமிகள்‌” 
என்றும்‌ அமைக்கப்பட்டனர்‌; சிறுதரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌ *பணிமக்கள்‌' என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. இவ்‌ 
விருவகைக்கும்‌ இடைப்பட்ட அலுவலர்‌ *இறுதனத்துப்‌ 
பெருந்தனம்‌* என்று அழைக்கப்பட்டனர்‌. என்று கொள்‌ 
ளலாம்‌." 


படைத்தலைவன்‌ போன்ற உயர்‌ அலுவலர்க்கு குறிப்‌ 
பிட்ட ஊர்‌ அல்லது நிலம்‌ மானியமாக வழங்கப்பட்டது. 
பல சந்தர்ப்பங்களில்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்தின்‌ 
வருவாய்‌ முழுவதும்‌ ஓர்‌ அதிகாரி பெறும்படி அரசன்‌ 
ஆமையிட்டிருப்பான்‌; சில சந்தர்ப்பங்களில்‌ அப்பகுதி 
யில்‌ ஒரு பகுதி வருவாயை மட்டும்‌ அவன்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்படி விதித்திருப்பான்‌. நிலம்‌ மட்டும்‌ 
அவனுக்குச்‌ சொந்தமாயிராது. சில காலங்களில்‌ குறிப்‌ 
பிட்ட ஊரோ, பெரும்‌ பகுதி நிலமோ உயர்‌ அலுவலர்க்கு 
வழங்குவத.ம்‌ உண்டு, அவர்கள்‌ தமக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட ஊரின்‌ அல்லது நிலத்தின்‌ வருவாயில்‌ ஒரு 
பகுதியை அரசனுக்கு . வழங்க வேண்டும்‌; போர்க்காலத்‌ 
தில்‌ ஒரு சிறுபடையையும்‌ அரசனுக்கு உதவ வேண்டும்‌. 
தாயக்கார்கள்‌ ஆட்டியில்‌ பாளையக்காரர்‌ இத்தகைய முறை 
யில்‌ இருந்தனர்‌.  பேரரசர்க்கு அடங்கிய ஈற்றரசராகிய 
அரசாங்க அலுவலரும்‌ இம்முறையில்‌ இருந்தனர்‌; இத்தகைய 

1. &ஃ. ம, 1913, 22. 

உர்‌ மக்களின்‌ தலைவன்‌ இன்றும்‌ "பெருந்தனக்காரன்‌" 

என்று அழைக்கப்படல்‌ இங்கு நினைக்கற்பாலது, 

2. 29 0 1897. 


அடட்ரிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌ 47 


வண்கை வைப ன பகம்‌ ஸ வைபவ எண்வகை வணைஷ் வால்வை வவைனைகைவகைனை யை ஷயா வ லைகா, 








உரிமை பெற்றமையாற்றான்‌ *திழார்‌, நாடாள்வார்‌,* எனப்‌ 
பெயர்‌ பெற்றனர்‌ போலும்‌ ! ஊரோ, நிலமே குமக்கு 
உரிமையாகப்‌ பெற்றவர்‌, தம்‌ விருப்பம்‌ போல்‌ அவற்றைச்‌ 
செய்துகொள்ள உரிமை உடையவர்‌ ஆவர்‌,3 


பகல பணியாற்றிய உயர்‌ அலுவலர்‌ ஏனாதி, 
மாராயன்‌* என்றாற்‌ போன்ற பட்டங்களைப்‌ பெற்றனர்‌. 
இப்பட்டங்கள்‌ போர்த்‌ இறமையைக்‌ குறித்தே முதலில்‌ 
வழங்கப்பட்டன; பின்பு காலப்‌ போக்கில்‌ பேஈரில்‌ ஈடு 
வ்பாத உயர்‌ அலுவலர்க்கும்‌ வழங்கப்பட்டன. சங்ககாலத்‌ 
தமிழகத்தில்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழியனது பெயரைத்‌ 
தாங்கி அவனது அரண்மனைப்‌ பொற்கொல்லன்‌ இருந்தான்‌ 
என்பது சிலப்பதிகாரத்திலிருந்து: தெரி௫றது.3 சோழர்‌ 
ஆட்சியில்‌ அரையன்‌, பேரரையன்‌, இராசன்‌,  அதிராசன்‌, 
பிள்ளை, முதலி, நாடாள்வான்‌ என்ற பட்டங்களை உயர்‌ அலு 
வலர்‌ தாங்கியிருந்தனர்‌.* இராசராசப்‌ பிரம்மாதிராசன்‌ 
என்றாற்போலச்‌ சிலர்‌ தம்‌ காலத்திலிருந்த அரசர்‌ பெயா்‌ 
அளையும்‌ தாங்கியிருந்தனர்‌. 


திருவாய்க்‌ கேள்வி ॥ இவன்‌ அரசனுடன்‌ இருந்து அகன்‌ 
கூறும்‌ கட்டளைகளைக்‌ கேட்டு எழுதுபவன்‌. 


ஜிருமந்திர ஓலை : இவன்‌, அரசன்‌ தன்‌ அமைச்சரவையில்‌ 
பமுடிவு செய்த செய்திகளை எழுதும்‌ யர்‌ அலுவலன்‌.. 





அகன்‌, 


1. &. க. 74, சாத்திரி, சோழர்‌, 11, பக்‌ 241. 

ஃ... ** மாராயம்‌ பெற்ற நெடுமொழி: தொல்காப்பியம்‌. 
மாராயன்‌ மனைவி மாராசி எனப்பட்டாள்‌. 

3.  1* தென்னவன்‌ பெயரொடு சிறப்புப்‌ பெற்ற 
பொன்வினைக்‌ கொல்லன்‌ இவன்‌எனப்‌ பொருந்தி! 

சிலம்பு, காதை 16-வரி 109-110“ 





கி, 31. மரம்‌, 137... 


38 தமிழசு ஆட்சி! 





இங்ஙனம்‌ எழுதும்‌ அரசாங்கத்‌ துறையின்‌ தலைவன்‌ திருமந்திர 
ஓலை நாயகம்‌ என்பவன்‌. 


விடையில்‌ அதிகாரி : இவன்‌ அரசாங்கத்‌ தொடர்பான 
கேள்விகட்கு விடை எழுதும்‌ அதிகாரி. இவனுக்குக்‌ &ழ்‌ ஒரு. 
துறை இருந்தது. 


ஆணத்தி : இங்ஙனம்‌ எழுதப்படும்‌ விடைகளை அனுப்‌: 
பும்‌ துறைக்குத்‌ தலைவன்‌ ஆணத்தி என்பவன்‌, 


அரசாங்க ஆணைகளையும்‌ செப்பேடுகளையும்‌ எழுதத்‌ தக்க. 
தஇிறமையாளர்‌ அடங்கிய துறை ஒன்றும்‌ இருந்தது. கோவில்‌. 
களை மேற்பார்க்கும்‌ அதிகாரிகளும்‌ இருந்தனர்‌. 


நிலவரி பற்றிய துறைகள்‌ 


_ புரவுவரித்‌ திணைக்களம்‌ என்பது ஓர்‌ அரசாங்கப்‌ பிரி: 
- வாகும்‌, இது நிலவரி வரூலிக்கும்‌ துறை என்று கூறலாம்‌.. 
இத்துறை பத்துப்‌ பிரிவுகளைப்‌ பெற்றிருந்தது. அவை :- 
(1) புரவு வரித்‌ திணைக்களம்‌, (2) வரிப்பொத்தகம்‌, 
(3) புரவு வரித்‌ திணைக்களக்‌ கண்காணி, (4) முசுவெட்டி, 
(53) தெரிப்பு, (6) தரவு சாத்து, (2) பழநிய௱யம்‌, 
(8) வரியிலீடு, (வரியேடு), (9) வரிப்‌ புத்தகக்‌ கணக்கு, 
(10) பட்டோலை என்பன, 


(0) வரி வசூலிக்கும்‌ முழுத்துறையும்‌, நிலவரித்‌. 
"தொடர்பான எல்லாவற்றையும்‌ முதலில்‌ கவனிக்கும்‌ துறை: 
யும்‌ சோர்ந்த ஒன்றே புரவு வரித்‌ திணைக்களம்‌ என்று சொல்‌ 
லலாம்‌. 


(2) 'வரிக்‌ கணக்கு வைத்துள்ள துறை வரிப்பொத்தகம்‌ 
எனப்பட்டது. 

(3) வரிக்‌ கணக்கைப்‌ பரிசீலனை செய்யும்‌ துறை புரவு வரித்‌ 
திணைக்களக்‌ கண்காணி என்று பெயர்‌ பெற்றது, 


ஆட்சிக்‌ குழுக்களும்‌ அலுவலரும்‌ 50) 





(4) நிலம்‌ பற்றிய அரசன்‌ ஆணைகளைச்‌ செப்புப்‌ பட்டயங்‌ 
களிலும்‌ கல்லிலும்‌ வெட்டுவோர்‌ இருந்துவந்த துறை. 
முகவெட்டி. எனப்பட்டது. ்‌ 


(5) நிலத்தை அளந்து பார்க்கும்‌ துறை தெரிப்பு. 
(யா69)) எனப்பட்டது. 


(6) கொடுத்த பணத்திற்கு இரசீது கொடுக்கும்‌ துறை. 
தாவு சாத்து எனப்பட்டது, 


(79) பழைய பாக்கிகளைக்‌ சுவனிக்கும்‌ துறை பழ நியாயம்‌. 
எனப்பட்டது. 


(8) வரிப்புத்தகத்தில்‌ வரிகளைப்‌ பதிவு செய்யும்‌ துறை. 
வரியிலீடு எனப்பட்டது, 


(9) வரிப்புத்தகத்திலுள்ள கணக்குகளைக்‌ சுவனிக்கும்‌.. 
துறை வரிப்புத்தகக்‌ கணக்கு எனப்பட்டது. 


(10) அரசன்‌ ஆணைகளைப்‌. பாதுகாக்கும்‌ துறை பட்டோலை. 
எனப்பட்டது." 


ஆவணக்‌ களரி 


ஆவணம்‌-பத்திரம்‌. சளரி - அலுவலகம்‌. அந்நாளில்‌ ப 
ஊர்கள்தோறும்‌ எழுதப்படும்‌ ஆவணங்களை (பத்திரங்களைகத- 
சாப்பிட (பதிவு செய்ய) ஆவணக்‌ களரியும்‌ (186121௨1௦0. 
௦1106) இருந்தது. நிலத்தை விற்போரும்‌ வாங்குவோரும்‌ 
ஆவணத்துடன்‌ அங்குச்‌ சென்று நிலத்தின்‌ விலையையும்‌ நான்‌ 
செல்லையையும்‌ தெரிவித்துத்‌ தம்‌ உடன்பாட்டிற்கும்‌ உறுதி 
மொழி கூறி ஆவணம்‌ காப்பிடப்‌ பெற்ற பின்னர்த்‌ திரும்‌ 
"பூவர்‌. இவ்வாவணம்‌ என்றும்‌ பயன்படக்‌ கூடியிருப்பதா'” 


1) கீ 8 ந. 1981-7132, 14. 


௫0 ப ப தமிழக ஆட்சி 


யிருப்பின்‌, அவ்வூரிலுள்ள கோயிற்‌ சுவரில்‌ அதனைப்‌ 
பொறித்து வைப்பது வழக்கம்‌." 


அரசாங்க வேலைகளை மேற்பார்க்க உயர்‌ அலுவலர்‌ நாடு 
முழுமையும்‌ சுற்றுவதுண்டு, அரசர்களும்‌ தம்‌ அரசாங்க 
நடவடிக்கைகளை அறிவதற்காக அவ்வப்பொழுது நாடு சுற்றி 
. வருவதுண்டு. 


], ம. 7, 5. பண்டாரத்தார்‌, முதற்குலோத்துங்கள்‌, 
்‌ பக்‌,93 


3. வரவு செலவு 
வரவுக்குரிய வழிகள்‌ 


(1) நிலவரி, (2) சொத்துவரி, (3) அலுவல்வரி, (4) வணிக... 
வரி, (5) தொழில்வரி, (6) படைக்குரிய வருமாளம்‌, 
(7) சமுதாய-குழுவரிகள்‌, (8) நீதி மன்றங்களில்‌ விதிக்கும்‌ 
தண்டப்பணம்‌, (9) காட்டு வருமானம்‌, சுரங்க வருமானம்‌... 
உப்பள வருமானம்‌, நாதியற்ற சொத்து முதலியன. 


(1) நன்செய்‌, புன்செய்‌ என்று பயிர்‌ நிலங்கள்‌ இருவகை . 
யாகப்‌ பிரிக்கப்பட்டு நிலவரி விதிக்கப்பட்டது. அவை மா, 
குழி, காணி, முக்காணி, அரைக்காணி, முந்திரிகை. என்று 
சிற்றளவிலும்‌, வேலி என்றுபேரளவிலும்‌ பேசப்பட்டன. ஒரு. 
வேலியின்‌ ;ஒரர்ரை என்னும்‌ சிறு பகுதியும்‌ சோழர்‌ காலத்‌ 
தில்‌ சணக்டப்பட்டது என்று தஞ்சைப்‌ பெரிய கோவில்‌ கல்‌- 
லெட்டுத்‌ தெரிவிக்கிறது. ஆற்றுப்‌ பாய்ச்சலுள்ள நிலங்களில்‌ 
உற்பத்தி மிகுதியாகவும்‌ மற்ற நிலங்களில்‌ குறைவாகவும்‌ 
விளைவைப்‌ பொறுத்து வரி விதிக்கப்பட்டது. 

ஒவ்வெ௱ரு கிராமத்திலும்‌ கோவில்கள்‌, தொழிலாளரும்‌: 
பண்ணையாட்சளும்‌ வாழுமிடங்கள்‌, குளங்கள்‌, மன்றம்‌,. 
கோவில்களை ச்‌ சேர்ந்த நந்தவனங்கள்‌, நெல்‌ அடிக்கும்‌ களம்‌, 
கால்நடைகள்‌ மேயும்‌ இடம்‌, ஆற்றங்கரையை அடுத்த சதுப்பூ- 
நிலம்‌, உடைப்பு உண்டான நிலங்கள்‌, பயிரிடமுடியாத நிலம்‌, 
இடுகாடு, சுடுகாடு என்பவை ரி விதிக்கப்படாத. இடங்‌ 
களாகும்‌, 


1. த.3)௫, [9001௧௪ 25. 


“2 தமிழக ஆட்சி 





வரி விதிக்கப்‌ பெற்ற நிலங்கள்‌ *தரம்‌ பெற்ற நிலங்கள்‌” 
என்றும்‌, வரி விதிக்கப்‌ பெறாதவை, *தரமிலி நிலங்கள்‌” 
"என்றும்‌ சோழர்‌ காலத்தில்‌ பெயர்‌ பெற்றன.” ஒரு வேலியின்‌ 
'இருபதில்‌ ஒரு பாகம்‌ மா எனப்படும்‌. ஒரு மாவுக்கு இவ்வளவு 
என்று வரி விதிக்கப்பட்டது. நிலவரி *(கடமை” என ஒரு 
காலத்தில்‌ பெயர்‌ பெற்றது. நாற்பது கலம்‌ விளையும்‌ ஒரு 
“மா* நிலத்திற்கு 3 சலம்‌ வரியாக வாங்கப்பட்டது, சில இடங்‌ 
களில்‌ மிகுதியாகவும்‌ வாங்கப்பட்டது. 


சோழர்‌ காலத்தில்‌ நிலங்கள்‌ யாவும்‌ அளக்கப்பட்டன. 
முதல்‌ இராசராசன்‌ காலத்திலும்‌, முதல்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்திலும்‌, விக்கிரம சோழன்‌ காலத்திலும்‌, மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்திலும்‌ நிலங்கள்‌ அளக்கப்பட்டன. 
நிலம்‌: அளந்த கோல்கள்‌ 12, 14, 16, 20 அடி, நீள 
முூள்ளவை.” இவையல்லாமல்‌ கடிகைக்‌ களத்துக்‌ கோல்‌, 
ஸ்ரீபாதக்‌ கோல்‌, மாளிகைக்‌ கோல்‌ என்று வேறு அளவுகோல்‌ 
- களும்‌ இருந்தன.” நிலம்‌ அளக்க அரசாங்க இலாகஈ ஒன்று 
இருந்தது. முதல்‌ இராசராசன்‌ க௱லத்தில்‌ அந்த இலாகாவின்‌ 
தலைவன்‌, சேனாதிபதி குரவன்‌ இராசராச மகாராசன்‌ என்‌ 
பவன்‌. அவன்‌ நிலம்‌ அளந்ததால்‌ *உலகளந்தான்‌” என்று 
பெயர்‌ பெற்றான்‌.* 


நிலவரி ஆறில்‌ ஒரு பகுதி அரசாங்கம்‌ வரூலித்தது 
"என்பது பொதுக்கூற்று, பல இடங்களில்‌ பல காலங்களில்‌ 


நான்கில்‌ ஒரு பங்கும்‌ மூன்றில்‌ ஒரு பங்கும்‌ இரண்டில்‌ ஒரு 
பங்கும்‌ அரசாங்கத்திற்குச்‌ சென்று வந்தது, 
1. க, 1935-36, நகாக 43, 
229 01 1910, 261 ௦41902, 413 ௦1922, 104 ௦1 1928 
3. 160 ௦81921, 87 ௦71900, 99 ௦4 1913 
4. இற 1919) நரக 21 


அரவு செலவு 63 





(2) சொத்து வரி 


இக்காலத்தில்‌ ஒரு மனிதனது ஆண்டு வருவாயைக்‌ 
கொண்டே, சொத்து வருவாய்‌ விதிக்கப்படுகிறது. பழங்‌ 
காலத்தில்‌ அவனது வருவாயைப்பற்றி அரசாங்கம்‌ கவலைப்‌ 
படவில்லை; அவனது செ௱த்தின்மீதே வரி விதிக்கப்பட்டது. 
வீடுகள்‌, மனைகள்‌, பசுக்கள்‌, எருதுகள்‌, ஆடுகள்‌, வண்டி, 
கள்‌, குதிரைகள்‌, நகைகள்‌ முதலியவற்றின்மீது வரி விதிக்கப்‌ 
பட்டது. 


(3) அலுவல்‌ வரி 

ஒவ்வொருவனும்‌ செய்து வந்த தொழிலுக்கும்‌ அத்‌ 
“தொழிலுச்கு அவன்‌ பயன்படுத்திய சருவிக்கும்‌ வரி விதிக்கப்‌ 
பட்டது. குயவன்‌ தான்‌ செய்த தொழிலுக்கும்‌, பயன்‌ 
படுத்திய தஇிரிகைக்கும்‌ வரி செலுத்தினான்‌. அவ்வாறே . 
சலவைத்‌ தொழிலாளி தன்‌ தொழிலுக்கும்‌ தான்‌ பயன்‌ 
படுத்திய கல்லிற்கும்‌ வரி செலுத்தினன்‌. இவ்வாறே 
ஒவ்வொரு தொழிலாளியும்‌ வரி செலுத்தினான்‌. வண்ணான்‌ 
கல்லுக்குச்‌ செலுத்திய வரி பல்லவர்‌ காலத்தில்‌ பாறைக்‌ 
காணம்‌” என்றும்‌, சோழர்‌ காலத்தில்‌ வண்ணார்‌ பாறை” 
என்றும்‌, பெயர்‌ பெற்றது. அவன்‌ தொழிலுக்குச்‌ செலுத்திய 
வரி. *கல்லாயம்‌* எனப்பட்டது. கள்‌ இறக்கியவன்‌ தன்‌ 
தொழிலுக்கும்‌, தான்‌ . பயன்‌. படுத்திய ஏணிக்கும்‌. வரி 
“செலுத்தினான்‌. இந்த அலுவல்‌ வரிகள்‌. நாணயமாகவே 
செலுத்தப்பட்டன. ஒரு. குடும்பத்தில்‌ உள்ள. எல்லோரும்‌ 
ஒரு தொழிலில்‌ ஈடுபட்டிருந்தால்‌ அவர்‌. அனைவருமே வரி 
“செலுத்தக்‌ கடமைப்பட்டவர்‌ என்பது அக்கால விதியாகும்‌,” 
தமிழகத்தில்‌ தங்கி இருந்த பிற நாட்டாரும்‌ வரி செலுத்‌ 


1, கறி, 195,444; 1917, றல 47) 1921, 081௨ 
4] 640. 

2. க, 1910, நிகாக 54, 

3, 294 071910, 


64 தமிழக ஆட்சி! 


அனைரகல்லகரிகை, 





இனர்‌. யாத்திரை செய்தவரும்‌ வரி செலுத்தினர்‌. பிள்ளை 
- வரி, ஆள்‌ வரி, பேர்‌ கடமை என்ற வரிகளும்‌ வழக்கில்‌. 
இருந்தன. 


(4) வணிக வரி 


ஓரிடத்தில்‌ விற்பதற்கு இறச்குமகி செய்யப்பட்ட 
பொருள்களின்‌ மீது விதிக்கப்பட்ட வரி ஸ்தல காயம்‌ எனப்‌: 
பட்டது. ஒரு மாவட்டதகுின்‌ வழியாக விற்பனைக்குரிய 
பொருள்கள்‌ அனுப்பப்படும்போதறு  விஇிக்கப்பட்ட வரி. 
மார்க்க ஆதாயம்‌ எனப்பட்டது. அயல்‌ நாடுகளுக்கு ஏற்று 
மதி செய்யப்படும்‌ பொருள்களுச்கு விதிக்கப்பட்ட வரி 
மாமூல்‌ ஆதாயம்‌ எனப்பட்டது, மார்க்க ஆதாயம்‌ என்பது 
மாவட்ட எல்லைகளில்‌ அல்லது நகர எல்லைகளில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருந்த சுங்கச்சாவடிகளில்‌ வரூலிக்கப்பட்ட வரிப்பண 
மாகும்‌, ஒரு நகரத்திலிருந்து வேறு மாவட்டத்இிற்குச்‌ 
கொண்டு செல்லப்பட்ட பொருள்களுக்காகப்‌ பல சுங்கச்‌: 
சாவடிகளில்‌ வரி கட்டவேண்டிய கட்டாயம்‌ அச்சாலத்தில்‌ 
இருந்தது. அதனால்‌ குடிமக்கள்‌ மிகவும்‌ துன்புற்றனர்‌. 
அதனால்‌ முதற்‌ குலோத்துங்க சே௱ழன்‌ இச்சுங்க வரியை: 
நீக்கினான்‌; “சுங்கம்‌ தவிர்த்த குலோத்துங்கன்‌?” என்று 
குடிமக்களால்‌ பாராட்டப்பெற்றான்‌." 


(5) தொழில்‌ வரி 


உப்பு உண்டாக்கியதைப்‌ பொறுத்தும்‌, இறக்கப்பட்ட. 
கள்ளைப்‌ பொறுத்தும்‌, அச்காலத்தில்‌ வரி வசூலிக்கப்பட்டது. 
க.றி, செக்கு, மரக்கலம்‌, படகு முதலிய தொழில்‌ நிலையங்கள்‌: 
மீது விதிக்கப்பட்ட வரியே தொழில்வரி. எனப்பட்டது. 


அவ கவதகும்‌ மவகைகுல்‌ 


1. டீ 08 நியபிய/:160118ம1 81816, 711, 733, 784... 
2. 374 61908 


வரவு செலவு 65 


(6) படைக்குரிய வருமானம்‌ 


மிகப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ படையைப்‌ பது 
காப்பதற்குப்‌ பொதுமக்களிடமிருந்து அரசாங்கம்‌ வரி 
வசூலித்தது. அவ்வரி *பட்டயக காணிக்கை,” *தண்டநாயகர்‌ 
மகமை' என்று பெயர்‌ பெற்றன.” கோட்டைகளைப்‌ பாது 
காக்க வரூலிச்சப்பட்ட பணம்‌ “கோட்டைப்‌ பணம்‌”, கோட்டைப்‌ 
பதிவு' என்று பெயர்‌ பெற்றன." 

முதற்‌ பராந்தகன்‌ குடமூக்குச்‌ சபையார்க்கு மூவாயிரம்‌ 
கழஞ்சு பொன்‌ தண்டம்‌ விதித்து, அதனைப்‌ பாண்டிப்‌ 
படைக்குச்‌ செலுத்தும்படிக்‌ கட்டளையிட்டான்‌ என்று ஒரு 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது.” ஒரு வேலி நிலத்திற்கு ஒரு 
கழஞ்சு பொன்‌ வீதம்‌ ஆலங்குடி. மக்கள்‌ தன்‌ வேங்‌இ 
நாட்டுப்‌ போருக்குச்‌ செலுத்தவேண்டும்‌ என்று வீரராசேந்‌ 
இரன்‌ கட்டளை பிறப்பித்தான்‌.4 இங்ஙனம்‌ போர்க்காலங்‌ 
களில்‌ தனிவரி வரூலிக்கப்பட்டதென்பது இவற்றால்‌ தெரிகிற 
தன்றோ 2? 

இரவு. என்பது ஒரு வரிக்குப்‌ பெயர்‌. அரசன்‌ இல 
சமயங்களில்‌ போர்‌ அல்லது பஞ்சம்‌ நேர்ந்தபொழுது-- 
குடிமக்களிடம்‌ பொருள்‌ உதவிக்கு இரந்தான்போலும்‌ ! 
அப்பொழுது குடிமக்கள்‌ செலுத்திய பணம்‌ “இரவு” எனப்‌ 
பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌,” 


7... சமுதாய முவரிகள்‌ 


வலங்கைச்‌ சா.தியினரிடமும்‌, இடங்கைச்‌ சாஇயினரிட, 
மூம்‌ பிற வகுப்பினரிடமும்‌ ஒருவகை வரி வசூலிக்கப்‌ 


1. 7.7, ற. 304; 510 6ீ1921, 
2. க... 1917. 97; 1922, 78 43. 
3. 255 011911. ட்‌ 
4. 321 81920, 
த்‌. %, க. 74. சாத்‌ திர்‌, சோழர்‌, ப பக்‌, 52, 
2 


66 ப தமிழக ஆட்சி 





பட்டது, அது பட்டிறை, பட்டறை, (குழுவரிகள்‌), சம்மாதம்‌ 
, (பதினெட்டுச்‌ சாதிகள்மீது வரி) எனப்‌ பெயர்‌ பெற்றன." 
கோவில்‌ நடைமுறைக்கு என்று தனிவரி வரூலிக்கப்பட்டது, 
திருமணத்திற்கும்‌, இருமண அளர்வலங்களுக்கும்‌ தனித்தனி 
வரிகள்‌. வசூலிக்கப்பட்டன. 

8. நீதிமன்றத்தில்‌ விதிக்கப்பட்ட சுண்டப்‌ பணம்‌ 
“மன்றுபாடு,” *தண்டம்‌,” முதலிய பெயர்களைப்‌ பெற்றது, 
பட்டியில்‌ அடைக்கப்படும்‌ சண்டிக்‌ கால்நடைகளுக்கும்‌ 
தண்டம்‌ விதிக்கப்பட்டது." 

9, காட்டு வருமானம்‌ முதலியனவும்‌ அரசாங்குத்தைச்‌ 
சேோர்ந்தனவேயாகும்‌. 


பல்வகை வரிகள்‌ 
வரியைப்‌ பெ௱துவாகக்‌ குறிக்கும்‌ பெயர்கள்‌ ஆயம்‌, 
இறை, கடமை என்பன, பலவகைச்‌ ஏறு வரிகள்‌ சிற்றாயம்‌, 
சில்லிறை என்ற பெயரில்‌ வழங்கப்பட்டன, ஊர்‌, சபை, : 
நகரம்‌ என்பவை விதித்த வரிகள்‌ ஊரிடு வரிப்பாடு எனப்‌ 
பட்டன. ,அரசாங்கத்துக்குச்‌ செலுத்தவேண்டிய வரிகள்‌ 
அனைத்திற்கும்‌ குடிமை என்ற பொதுப்பெயர்‌ இருந்தது, * 
வரி வசூலிக்கும்‌ முறைகள்‌ 
அரசாங்கம்‌ தான்‌ விதித்த வரியைத்‌ தானியமாகவும்‌, 
பணமாகவும்‌  வரூலித்தது. தானியமாக வரூலித்தல்‌ 
நெல்‌ ஆயம்‌, நெல்‌ முதல்‌ எனப்பெயர்‌: பெற்றது; பின்னது 
*காசாயம்‌,” *பொன்‌ முதல்‌” எனப்பெயர்‌ பெற்றது; சோழர்‌ 
காலத்தில்‌ நிலவரி. தானியமாகவே வாங்கப்பட்டது. 
அவ்வாறு வாங்கப்பட்ட தானியம்‌ ஓவ்வொரு கிராமத்தி 
ஜும்‌ இருந்த அரசாங்கக்‌ குதிர்களில்‌ சேர்க்கப்பட்டது. 
1. 3730171916, 30 2 1913, 221 61910, 


2. கூ, 1920, 18% 79. 
3. ௫, க.19, சாத்திரி, சோழர்‌, பக்‌, 52223, 


வரவு செல்வு 67 





ஏனைய வரிகள்‌ பணமாகவே வருலிக்கப்பட்டன. சவ 
இடங்களில்‌ நிலவரியும்‌ பணமாகவே வருூலிக்கப்பட்டது. 


வரி வாங்கும்‌ முறைகள்‌ 


குடிகளிடம்‌ வரிகளை வசூலிக்க ஏறத்தாழ நான்கு முதை 
கள்‌ கையாளப்பட்டன?: (1) அரசாங்கம்‌ ஓர்‌ இலாகாவையே 
அமைத்து அரசாங்க அலுவலரைக்‌ கொண்டு நேரே வரியை 
வரூலித்தல்‌; (2) அரசாங்கத்திற்கும்‌ குடிகளுக்கும்‌ இடையில்‌ 
ஒரு குழுவினர்‌ இருந்து வரிகளை வசூலித்தல்‌; (3) குறிப்பிட்ட 
நிலப்பகுதியின்‌ வருவாயை ஒருவரிடம்‌ ஒப்படைத்து, அதன்‌ 
ஒரு பகுதியை அரசாங்கத்திடம்‌ ஆண்டுதோறும்‌ கொடுக்கச்‌ 
செய்தல்‌;(4) ஒரு நாட்டைப்‌ பல பகுதிகளாகப்‌ பிரித்து ஒன்‌ 
வொரு பகுதியையும்‌ ஒரு தலைவனிடம்‌ ஒப்படைத்தல்‌; அத்‌ 
குலைவன்‌ ஆண்டுதோறும்‌ குறிப்பிட்ட தொசைபை 
அரசனுக்குச்‌ செலுத்துவதோடு வர்க பட்‌ படை 
உதவியும்‌ செய்வதாக ஒப்புக்கொண்டு நடத்தல்‌." 


(1) அரசனுக்குரிய நிலங்களுள்ள இராமங்களில்‌ ௮க்‌ 
கிராமத்‌ தலைவர்கள்‌ உழவர்களிடம்‌ வரி வசூலித்து அரசாந்‌ 
கத்திற்கு அனுப்புவர்‌. சில கிராம நிலங்கள்‌ உழவரால்‌ 
விளைக்கப்பட்டன; கராமத்‌ தலைவார்களால்‌ வரி வசூலிக்கப்‌ 
ப்ட்ட்து. 


. (2) ஊரவை அல்லது சபை இருந்த கிராமங்களில்‌ அந்த 
அவையினர்‌. அல்லது சபையினர்‌ சட்டப்படி வரிகளை 
வகுலித்து அரசாங்கத்திற்குச்‌ செலுத்தி வந்தனர்‌. 

(3) குத்தகை, கட்டுக்‌ குத்தகை, சித்தாயம்‌ (சிற்றாயம்‌?) 
என்ற முறையில்‌ சில கிராமங்கள்‌ ிலரிடம்‌ ஒப்படைக்கய்‌ 
பட்டு, ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசாங்கம்‌. பெற்று 
வந்தது. 


1. இர, றி, ற.177. 


68 ்‌ தமிழக ஆட்சி! 





(4) சோழப்‌ பெருநாட்டுச்‌ சிற்றரசர்கள்‌ தங்கள்‌ நிலப்‌: 
பகுதிகளில்‌ வரிகளை வரசூலித்தனர்‌; ஒரு பகுதியை நடு அரசாங்‌: 
கத்துக்கு அனுப்பினர்‌; மற்றொரு பகுதியைத்‌ தங்கள்‌ 
அட்சிக்கு வைத்துக்கொண்டனர்‌. இத்தலைவர்கள்‌ ஆண்டு: 
தோறும்‌ இவ்வாறு கப்பம்‌ செலுத்தி வந்தனர்‌. மதுரை 
நாயக்கர்‌ ஆட்சியிலும்‌ இவ்வாறு கப்பம்‌ செலுத்தி வந்தனர்‌. 
மதுரை நாயக்கர்‌ ஆட்சியில்‌ இவ்வாறே பாளையக்காரர்கள்‌ 
இருந்து வந்தார்கள்‌." 


வரி விதிப்புத்‌ துறை 

அரசாங்க வரவையும்‌ செலவையும்‌ கவனிக்கப்பொருள்‌ 
துறை. (இலாகா) ஓன்று தனியே இயங்கி வற்சுது. சங்க 
காலத்தில்‌ அந்த இலாகாவில்‌ காவிதிகள்‌ (வரியிலார்‌) என்பவர்‌ 
உயர்‌ அலுவலராக இருந்தனர்‌ என்று சிலப்பதிகாரம்‌ செப்டா 
கிறது. காவிதி என்பவன்‌ பொருள்‌ அமைச்சன்‌. அவனுக்குக்‌. 
ழ்‌ ஆயக்‌ கணக்கர்‌ என்பவர்‌ வேலை பார்த்தனர்‌.” ஆயம்‌-- 
வருவாய்‌, பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ புரவு வரித்திணைக்‌ 
களம்‌ என்பது இந்த இலாகாவே ஆகும்‌,” 


சல நிலங்களுக்கு உரிய வரியை ஓரே தொகையாகச்‌ 
செலுத்திவிடின்‌, அந்நிலங்களுக்கு ஆண்டு தோறும்‌ வரிவிஇப்‌: 
பதில்லை. எனவே, அவை இறையிலி எனப்படும்‌. 
்‌ கோவிலுக்கோ, மடத்திற்கோ, வேறு தானம்‌ செய்வதற்கோ” 
நிலங்களை வாங்குவோர்‌ அந்நிலங்களுக்குரிய தொகையையும்‌. 
வரியையும்‌ ஒரே முறையில்‌ செலுத்தி விடுவது வழக்கம்‌. அந்த. 

. டேபக்‌, 177-180) 
2. லப்‌. காதை 22 - வரி 9; காதை 28 - வரி 205. 
ப காவிதி -- வரியிலார்‌ என்பர்‌ அரும்பதவுறை 
யாசிரியர்‌. ஆயம்‌ -வருவாய்‌- குறள்‌ 933, 


53. 8. 1,001, ற. 181. 


வரவுசெலவு 69 





வரித்‌ தொகையிலிருந்து ஆண்டுதோறும்‌ வரும்‌ வட்டிப்பணம்‌ 

எதிர்‌ காலத்தில்‌ வரிக்கு ஈடுசெய்ய முடியும்‌. இந்த முறையால்‌ _ 
அரசாங்கமோ ஊரவையோ வரியை இழக்கவில்லை என்பது 

இங்கு அறியத்தகும்‌. சில பகுதிகளில்‌ இவ்வாறு அறநிலையங்‌ 

களுக்கு விடப்படும்‌ நிலங்களுக்குரிய வரியை ஈடுசெய்ய, அந்த 

ஊரிலுள்ள மற்ற நிலங்களுக்கு உயர்ந்த வரி விதிப்பதும்‌ 

உண்டு 


நாட்டின்‌ சில பகுதிகளில்‌ தை மாதத்தில்‌ வரி வசூலிக்கப்‌ 
பட்டது. பெற்றுக்கொண்ட வரிக்கு இரசீது கொடுக்கப்‌ 
பட்டது. வரியில்‌ ஒரு பகுதி கட்டப்பட்டதுடன்‌, அந்த 
ஆண்டுக்குரிய எச்சம்‌ குறிக்கப்பட்டு, அதனைப்‌ பெறுகிற 
உரிமையையும்‌ எழுத்து வடிவில்‌ பெற்றுக்கொண்டு, அவ்‌ 
வாறே அத்தொசையை வரூலிப்பது அதிகாரிகள்‌ பொறுப்‌ 
பாக. இருந்து வந்தது. சில பகுஇகளில்‌ ஆண்டுக்கு மூன்று 
முறை வரி வசூலிக்கப்பட்டது. விசயநகர ஆட்சியில்‌ ஆண்டு 
தோறும்‌ நவராத்திரி காலத்தில்‌ வரி வசூலிக்கப்பட்டது.! 


வரிச்‌ ௬மை 


**ஓரு மாவிற்குக்‌ குறைந்த அளவுள்ள நிலமாயினும்‌ 
அதுன்கண்‌ விளைந்த அரிசியைக்‌ கவளமாக்கி யானைக்குத்‌ தருவ 
தாயின்‌, அவ்வரிசி அதற்குப்‌ பல நாட்கள்‌ உணவாகும்‌. 
மாவை விடப்‌ பெரிய விளைநிலம்‌ ஆயினும்‌, அதன்கண்‌ . 
யானையைப்‌ புகவிட்டால்‌, அது உண்ணும்‌ அளவைவிடச்‌ - 
சிந்தி நாசமாக்கும்‌ அளவே. மிகுதியாக இருக்கும்‌. அது 
போலவே அறிவுடைய அரசன்‌ குடிகளிடம்‌ அளவோடு வரி 
வளசூலித்தால்‌, அவனது அரசாங்கப்‌ பண்டாரம்‌ பெருகும்‌) 
அவனும்‌ பாராட்டப்படுவான்‌. அரசன்‌ . அறிவற்றவனாயும்‌, 
நன்னெறியிற்‌ செல்லாத வரி வசூலிக்கும்‌ அலுவலரை உடை 


1, டே... பக்‌, 182, 
3 மேட. பக்‌. 185, 





70 தமிழக ஆட்சி 





யவனாகவும்‌, குடிமக்கள்மீது பொறுப்பற்ற முறையில்‌ 
வரிகராச்‌ சுமத்துபவனாகவும்‌ இருந்தால்‌, தானும்‌ அநுபவி 
யாமல்‌ நாட்டையும்‌ பாழ்படுத்தியவன்‌ ஆவான்‌,”* என்று 
பிசிராந்தையார்‌ பாண்டியன்‌ அறிவுடை. நம்பிக்கு எடுத்துக்‌ 
கூறிஞர்‌.* 


**வேலொடு நின்றான்‌ இடுஎன்‌ றதுபோலும்‌ 
கோலொடு நின்றான்‌ தொடர்பு” 


என்ற குறட்‌ கருத்து இங்கு நினைவு கூரத்‌ தகும்‌, “ 


பழங்காலத்தில்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ கொடிய முறை 
யில்‌ வரி வரூலிக்கப்பட்டது, மகேந்திர மங்கலத்து அவை 
யோர்‌ சோழ அரசாங்கப்‌. படையினரால்‌ தண்ணீரில்‌ 
அழுத்தப்பட்டனா்‌; கொடிய வெய்யிலில்‌ நிறுத்தப்பட்டனர்‌. 
பின்பு. அவர்கள்‌ தஞ்சாவூர்‌ சென்று மூதலாம்‌ இராச 
ராசனிடம்‌ முறையிட்டனர்‌ என்று கல்வெட்டுக்‌ கூறுகிறது." 
தான்‌ வரிப்பணம்‌ பாக்கி இல்லை என்று சொன்னதற்காக ஒரு, 
பெண்மணி துன்புறுத்தப்பட்டாள்‌. அதனால்‌. அவள்‌ 
விடத்தை உட்கொண்டு இறந்தாள்‌. அவளைக்‌ கொடுமைப்‌ 
படுத்திய வரி அதிகாரி, அக்குற்றத்திற்காக . அவ்வூர்க்‌. 
கோவிலில்‌ நாள்தோறும்‌ தன்‌ செலவில்‌ விளக்கு எரியத்‌ 
தானம்‌ செய்தான்‌ என்று ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகிறது.” 


ல. சமயங்களில்‌ அரசாங்கத்துக்கு வரி செலுத்த. 
இயலாமல்‌ குடிகள்‌ நிலங்களை விற்றனர்‌. புன்னை வாயில்‌: 
என்ற களர்‌ அவையினரிடம்‌ முழுவரித்‌ தொகையையும்‌ 
வசூலிக்க. முடியாமையால்‌, வரி அதிகாரி அவர்களைச்‌ 
சிறையிலிட்டான்‌. அதன்‌ மீது ஊரவையினர்‌ இராமத்தைச்‌ 


எலன்‌ 


1. புறநானூறு, செ. 184. 
2. 159 071895 ப 


3... 159 ௦81895, 80 ௦ 1906 


வரவு செலவு 31 


செயவுஹஹைய/ கைய பவமயய வப வனப்பை அலைய பண்ன வவ அப ண அசைக்க வவ கள்வனை புள்ள பகு 


சேர்ற்த 80 வேலி நிலத்‌ த இருநரறு பழங்காசுகளுக்கு விற்று 
மூழு வரியையும்‌ செலுத்திவிட்டனர்‌." 


தாங்கு முடியாது வரிச்‌. சுமையினால்‌ சில சமயங்களில்‌ 
குடி. மக்கள்‌ கொஇப்படைந்து எதிர்ப்புக்‌ காட்டுவதும்‌ உண்டு. 
மூதற்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ பசுக்கள்‌ மீதும்‌ பெண்‌ 
எருமைகள்‌ மீதும்‌ இடீரென்று வரி விதிக்கப்பட்டது. 18 
மாவட்டங்களைச்‌ சேர்ந்த வலங்கைச்‌ சாதியினர்‌ ஒன்று 
கூடினர்‌; சோழர்‌ ஆட்டியின்‌ தொடச்சு காலம்‌ முதல்‌ சோழ 
மாண்டலத்து எழுபத்தெட்டு நாடுகளிலும்‌ கொண்டை. மண்‌: 
டலத்தைச்‌ சேர்ந்த நாற்பத்தெட்டாயிரம்‌ பூமிகளிலும்‌ பசுக்‌ 
களுக்கும்‌ பெண்‌ எருமைகளுக்கும்‌ வரி விஇக்கப்படவில்லை. - 
ஆதலால்‌ புதிய அதிகாரி விதித்த வரியைக்‌ கொடுக்ச 
இயலாது? மேலும்‌, புஞ்சை விளைச்சலில்‌ ஐந்தில்‌ ஒரு 
பகுதியும்‌ குளத்துப்‌ பாங்ச்சல்‌ விளைவில்‌ ஜன்றில்‌ ஒரு 
பகுதியும்‌ வரியாக அரசாங்கம்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌, ”! 
... என்று தீர்மானித்தார்‌.” மூன்றாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ 
- தஞ்சை மாவட்டத்தின்‌ சில பகுதிகளில்‌ அரசாங்க அஇகாரி . 
“கள்‌. பலர்‌ அதக வரிகளை வாங்கத்‌ தொடங்கியதால்‌, 
உழவர்கள்‌ நல்ல நிலை ஏற்படும்‌ வரை நிலங்களில்‌ பயிர்‌ 
வையாமல்‌ திறுத்திவிட்டனர்‌. இதனை அறிந்த மன்னார்குடி 
அவையினரும்‌ சுற்றியிருந்த ஐந்து நாடுகளின்‌ பேரவையின : 
ரும்‌ ஓன்று கூடினர்‌, வழக்கமான வரிகளை ட்‌ செலுத்த. 
... வேண்டும்‌ என்று தீர்மானித்தனர்‌,” ட்ட 2 


இல ரறித்தனில்‌ வரிச்சுமையால்‌ ; வலங்கை, இடல்கைச்‌ ன 
சாதிகள்‌ அரசாங்கத்தை அச்சுறுத்த, விருத்தாசலப்‌ 
பகுதியில்‌ அரசாங்க அதிகாரிகளும்‌ நிலக்கிழார்களும்‌ குடி. ... 
எனத்‌ துன்புறுத்தினர்‌. மர பத்‌ பற்ப்ணருல்‌.. 


1. 202 81912" 
2. 464 190 


72 தமிழக ஆட்சி 


வரிகளைப்‌ பெற்றுக்கொண்டனர்‌. எனவே, அந்த இருவகைச்‌ 
சாதியினரும்‌, **நம்மைக்‌ கொடுமைப்‌ படுத்தியவர்களுக்குத்‌ 
“தங்க இடம்‌ உதவுவதோ, அவர்களுக்குக்‌ கணக்கு எழுது 
வதோ, அவர்கள்‌ சொல்வதை ஒப்புக்‌ கொள்வதோ கூடஈது; 
இம்முடிவுக்கு மாறாக, நடப்பவர்‌ கொல்லப்படுவார்‌,; * 
என்று தீர்மானித்தனர்‌. 


அதிகாரிகள்‌ விளைச்சலுக்கு ஏற்றவாறு வரி விதிக்‌ 
காமல்‌. மிகுதியாக வரி விதித்தமையால்‌, நாம்‌ ஊரை 
விட்டே ஓட. நினைத்தோம்‌, நம்முள்‌ ஒற்றுமை இல்லாமை 
யால்‌ நாம்‌ கொடுமைப்படுத்தப்பட்டோம்‌.. இனி நாம்‌ 
- விளைச்சலுக்கு ஏற்றபடியே வரி செலுத்துவோம்‌; ௮இகமாக 
விதித்தாலும்‌ கொடோம்‌, '* என்று குஞ்சை மாவட்டத்தைச்‌ 
சேர்ந்த கொறுக்கை (குறுக்கை) என்றும்‌ ஊரில்‌ இருந்த 
வலங்கை -- இடங்கைச்‌ சாதியினர்‌ இர்மானித்தனர்‌, அவர்‌ 
களே இன்னின்ன பொருளுக்கு இவ்வளவு வரி என்று திட்ட, 
மிட்டனர்‌. கெய்ய்யா மரம்‌, பாக்கு மரம்‌, பனை மரம்‌, 
- வாழை. மரம்‌, கரும்பு, செந்தாமரை, முத்துக்கொட்டைச்‌ 
செடி எள்‌, புளி, இஞ்சி முதலியவை பயிரிட வரி விதிக்கப்‌ 
பட்டது என்பது அத்திட்டத்திலிருந்து அறியப்படுகிறது." 


வரிச்சுமையால்‌ குடிமக்கள்‌ பயிர்‌ செய்வதை விடுத்து, 
'அயலூர்களில்‌ குடியேறினமையும்‌ உண்டு. அரசாங்கம்‌ 
அவர்களை வருந்தி அழைத்து வரிச்‌ சுமையைக்‌ குறைத்த 
“மைக்கும்‌ சான்றுகள்‌ பல உண்டு. பெருநகரில்‌ இருந்த 
்‌ நெசவாளர்‌ வரிகட்ட . இயலாது வேறு ச2வரில்‌ குடியேறினர்‌. 
விசயநகர அரசாங்கம்‌ அவர்களது வரியைக்‌ குறைத்தது, 
பழைய ஊரில்‌ குடியேறும்படி வற்புறுத்தியது என்று. 
கல்வெட்டுக்‌ கூறுகின்றது.” தென்‌ ஆர்க்காடு மாவட்டத்தின்‌ 

1. 92௦ 1918 

2. 216௦ 1917 

3. 370 681923. 


வரவு செலவு 73 





அல பகுதிகளில்‌ வலங்கை, இடங்கைச்‌ சாதிகள்‌ மீது மிகுதி 
யாக விதிக்சப்பட்டிருந்த இனவரி, இடங்கைவரி என்ப 
வற்றைச்‌ செலுத்த இயலாமல்‌ வேறு இடங்களுக்குச்‌ சென்று 
விட்டனர்‌. இதனையறிந்த அரசன்‌ அப்பகுதியை அண்ட 
தலைவனிடம்‌ அவ்வரிகளை நீக்கும்படி ஆணையிட்டான்‌. இவ்‌ 
வாறு சில சமயங்களில்‌ சில நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்றன.3 
அரசாங்கச்‌ சலுகை ப 

ஆற்று வெள்ளத்தால்‌ நிலங்கள்‌ விளைச்சல்‌ தன்மையை 
'இழந்துவிட்டால்‌, அரசாங்கம்‌ வேண்டிய உதவி செய்வது 
வழக்கம்‌; மீண்டும்‌ பயிரிடத்‌ தொடங்கிய முதலாண்டில்‌.. 
பாதிவரியைத்தான்‌ வரூலிக்கும்‌; அடுத்த ஆண்டு முக்கால்‌ 
பகுதி வரியை வரூலிக்கும்‌; பணமாகச்‌ செலுத்தும்‌ குடிமை, 
காணிக்கை வரிகளை. நீக்கிவிடும்‌; பழைய வரியில்‌ பரஇயும்‌, 
.புதுவரியும்‌ வசூலிக்கும்‌; முதலாண்டில்‌ குடியிருப்பவர்க்கும்‌ 
கடமை, அரசுப்பேறு, வாசல்பணம்‌, ஆயம்‌, புல்வரி முதலிய . 
வரிகளில்‌ பாதி அளவே முதலாண்டில்‌ வரூலிக்கும்‌; அடுத்த . 
ஆண்டு முக்கால்‌ வரியை வரூலிக்கும்‌, இவ்வாறே கிராமங்‌ 
களுக்கும்‌ கோவில்களுக்கும்‌ உரிய நிலங்கள்‌ மீது வரி வசூலிக்‌ 
கப்படும்‌, ஒரு கிராமம்‌ கொள்ளை, படையெடுப்பு இவற்றால்‌ 
துன்பப்பட்டாலும்‌ இதே முறையில்‌ குறைந்த வரி வடக்‌ 
ய்டும்‌." 

பயிரிடப்படா'த இடங்களில்‌ குடியேறிப்‌ பயிரிடுமாறு 
அரசாங்கம்‌ மக்களைத்‌ தாூரண்டுவதுமுண்டு. இங்ஙனம்‌ பயிரிடப்‌ 
பண்படுத்தப்படும்‌ நிலத்திற்குக்‌ குறித்த காலம்வரை 
அரசாங்கம்‌ வரி விதிக்காது. 


அரசாங்கச்‌ செலவு 


பெருநாட்டிலிருந்த . சிற்றரசர்கள்‌ தத்தம்‌. நாட்டுக்‌ 
காவற்படைக்கும்‌. போர்ப்படைக்கும்‌ தாங்களே த்‌ 


1, 476 மீ1921. 
2. 4220411912, 629 ௦2 1923. 


74. ப தமிழக ஆட்சி: 





அுக்கொண்டனர்‌. நடு அரசாங்கு அதிகாரிகளுக்கு அவர்தம்‌ 
அலுவலுக்காக மானியங்கள்‌ விடப்பட்டன. ஆட்டிக்குட்‌ 
பட்ட்‌. ஓவ்வொரு நாட்டிலும்‌ (மாகாணத்திலும்‌) 
நாடுகாவல்‌ (போலீஸ்‌) படையினர்‌ அந்தந்த நாட்டு வரு. 
வாயில்‌ பணியாற்றி வந்தனர்‌. ஓவ்வோர்‌ ஊரிலும்‌ ஊராட்ட: 
மன்றம்‌ இருந்து வழக்குகளைத்‌ இர்த்து வந்தமையால்‌, நடு. 
அரசாங்கத்திற்கு அதற்கெள்று தனிச்‌ செலவு ஏற்படவில்லை, 
- இக்காலத்தைப்போலப்‌ பல வகைத்‌ துறைகளிலும்‌ அக்கால 
அரசாங்கம்‌ பொருள்‌ செலவிடத்‌ தேவையில்லை, 


(1) ஆயினும்‌ அக்கால அரசர்கள்‌ ஒருவரோடெ௱ரு. 
வர்‌. ஓயாது போரிட்டு வந்தனர்‌ என்பதை வரலாறு 
உணர்த்துகிறது. அதலால்‌ நடு அரசாங்கம்‌ . தனது 
வருவாயின்‌ பெரும்‌ பகுதியைப்‌ படைப்‌ பெருக்கத்திற்‌, 
காகச்‌ செலவிட்டு வந்தது. சோழப்‌ பெருநாட்டில்‌ சோழப்‌ 
"பேரரசர்‌ பல இடங்களிலும்‌ 74 படைகளை வைத்திருந்‌ 
. தனர்‌ எனின்‌, அப்படைகளுக்குப்‌ பெரும்பொருள்‌ செலவாக 
யிருக்க வேண்டும்‌ அல்லவா? 

(2) அறக்கூழ்ச்சாலை, வேறு பல தானங்கள்‌ இவற்‌. 
றிற்காக ஒரு பகுதி. வருவாய்‌ செலவிடப்பட்டது, கோவில்‌ 
கட்டுதல்‌, பூசை விழாக்கள்‌ செய்தல்‌, மடங்கள்‌, பள்ளிசள்‌, 
"மருத்துவ மனைகள்‌ இவற்றை நடத்த உதவுதல்‌, என்பவற்‌: 
றிற்கும்‌ அரசாங்கு வருவாயின்‌ ஒரு பகுதி செலவிடம்‌: 
_ பட்டது. 

(3) பண்டைத்‌ தமிழரசர்‌ நல்லிசைப்‌ புலவர்களுக்கும்‌, 
பாணர்க்கும்‌, கூத்தா்க்கும்‌ ெபெ௱ருளுதவி செய்தனர்‌... 
உருத்திரன்‌  சுண்ணனார்‌ என்ற புலவர்‌, சங்ககாலக்‌ 
_ கரிகால்‌ வளவன்மீது பட்டினப்பாலை பாடிப்‌ பதினாயிரம்‌ 


பொன்‌ பரிசு பெற்றார்‌. இரண்டாம்‌. இராசராசன்‌ தன்மீது: :. 


உலாப்‌ பாடிய ஒட்டக்கூத்தர்க்கு - ஒரு சண்ணிக்கு ஆயிரம்‌. 
அவ்வகையான வளைவை கவை வரகைனகையைய வைகைவைவவைவைய வதையை னையை வைக வ யைவ அவைக்கு வை பபப வவ வலம்கையைவளைவள்கம் 
1. கலிங்கத்துப்பரணி, இராசபாரம்பரியம்‌, கண்ணி 217: 


வரவு செலவு ப 75: 





பொன்‌ வீதம்‌ (391 கண்ணிக்கும்‌ 39] ஆயிரம்‌ பொன்‌] 
பரிசளித்தான்‌.” இவ்வாறு வரையாது வழங்கிய அரசர்‌: 
பலராவர்‌. 


(4) ஆற்றுக்கு அணை போடுதல்‌, குளம்‌ எடுத்தல்‌,. 
கால்வாய்‌ வெட்டுதல்‌, சத்திரம்‌ கட்டுதல்‌, பூங்கா அமைத்தல்‌ . 
என்னும்‌ பொதுப்பணிகளுக்கு அரசாங்க வரியே பயன்படுத்‌. 
கப்பட்டது. ப 

(5) கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, . 
வார்ப்புக்கலை முதலியவற்றை ஆதரிக்கவும்‌ அரசாங்க. 
வருவாய்‌ செலவிடப்பட்டது. 


(6) அரசாங்க வருவாயில்‌ குறிப்பிடத்‌ தக்க அளவு: 
அரண்மனை அலங்காரத்திற்கும்‌, அரசனுடைய உடை குடி. 
அந்தப்புர, . கேளிக்கை இவற்றிற்காகவும்‌ செலவிடப்‌. 
பட்டது. ப 


(7) ஆண்டுதோறும்‌ வருவாயின்‌ ஒரு பகுதி எதிர்பார௱... 
ஜிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. இங்ஙனம்‌. 
ஆண்டுதோறும்‌ ஒதுக்கி வைக்கப்படும்‌ பணம்‌ பெரிய. 
அளவில்‌ அரசாங்கப்‌ பண்டாரத்தில்‌ சேர்த்து வைக்கம்‌.. 
பட்டது. * 





1. சங்கரசோழன்‌ உலா, கண்ணி 25-26. 
க. 5, 1.௦0, றற, 195-196. 


0. சட்டம்‌-முறை--காவல்‌ 


அட்டங்கள்‌ 


ஒரு நாட்டை ஆளும்‌ அரசாங்கம்‌ தனது ஆட்டிக்‌ 
குட்பட்ட சமுதாயத்தின்‌ நல்வாழ்வுக்காக இயற்றும்‌ 
- சட்டங்களின்‌ தொகுப்பே சட்டம்‌ என்று சொல்லப்படும்‌. 
பழங்காலச்‌ சட்டங்கள்‌ பெரும்பாலும்‌ சமயத்தையும்‌ நீத 
-களையும்‌. அடிப்படையாகக்‌ கொண்டே இயற்றப்பட்டன. 
ஒவ்வொரு வகுப்பாரும்‌ இன்ன இன்னவாறு நடந்து 
கொள்ளவேண்டும்‌ என்ற விதிகள்‌ அமைக்கப்பட்டன. 
மனிதன்‌ தனிப்பட்ட முறையிலும்‌ சமுதாய முறையிலும்‌ 
இவ்வுலகில்‌ நல்வாழ்வு வாழ்ந்து மறுவுலஇல்‌ நலம்பெற 
“வேண்டும்‌ என்ற கருத்துக்‌ கொண்டே, பழங்காலச்‌ 
சட்டங்கள்‌ அமைக்கப்பட்டன என்பது அறிஞர்‌ 
“கருத்து. ப 


அரசாங்க தண்டனை என்பது குடிமக்களைத்‌ இநெறியி 
னின்றும்‌ நல்வழிப்‌ படுத்துவதாகும்‌. ஆகுலால்‌, தண்டனையை 
அறம்‌ என்றும்‌ அறிஞர்‌ கூறுவர்‌. அரசாங்கம்‌ விதிக்கும்‌ 
சட்டதிட்டங்களை மீறுவோர்‌ தண்டிக்கப்படுவர்‌ என்பது 
இக்காலத்தைப்‌ போலவே பழங்காலத்திலும்‌ நன்கு 
வற்புறுத்தப்பட்டது. அரசன்‌ : சமுதாயப்‌ பாதுகாப்பைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌... அதற்கு அவன்‌ அறத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொள்ள வேண்டும்‌; நீதியை அனைவர்க்கும்‌ 
வழங்க வேண்டும்‌. 


1. 8.1 9, ற. 197. 


சட்டம்‌--முறை--காவல்‌ ரா 





** வேலன்று வென்றி தருவது மன்னவன்‌ . 
கோலதூஉம்‌ கோடா தெனின்‌ ”' 


என்பது தமிழ்‌ அறம்‌. அரசன்‌ கொடியவரைத்‌ தண்டித்தல்‌, 
பயிரைக்‌ காக்கக்‌ களைநீக்குவது போன்ற செயலாகும்‌ என்பது: 
வள்ளுவர்‌ கருத்து. 
*! கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ 
களைகட்‌ டதனொடு நேர்‌ ” 
எனவே, தயோரைத்‌ தண்டித்தல்‌ றத ்று கனு கருதப்‌- 
பட்டது. இது முன்னரும்‌ கூறப்பட்டது, 


அறநூல்‌ 

சங்க காலத்தில்‌ பசுவின்‌ மடியை அறுத்தல்‌, மகளிரது- 
கருவைச்‌ சிதைத்தல்‌, பார்ப்பாரை அவமதித்தல்‌ முதலியன”. 
செய்தவர்‌ “பெரிய அறங்களைச்‌ சிதைத்தவர்‌” என்று கருதப்‌- 
. பட்டனர்‌,” **ஒருவன்‌ செய்த நன்மையை மறந்தவனுக்கே, 
- நன்மைக்குப்‌ பதிலாகத்‌ இமை செய்தவனுக்கோ உய்வில்லை. 
என்று அறம்‌ பாடிற்ற ற ஆயிழை சுணவ,”*” என்று புலவா்‌ 
ஆலந்தூர்‌ கிழார்‌ சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி” 
வளவனிடம்‌ கூறினார்‌." இங்கு, அறம்‌ என்பது . நீதிநூல்‌: 
அல்லது அறநூரல்‌, 

* எந்ன்றி கொன்ரறாற்கும்‌ உய்வுண்டாம்‌ உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு” 

என்பது திருக்குறள்‌. ஆலந்தூர்கிழார்‌ குறிப்பிட்ட அறம்‌: 
இதுவே. எனவே, அப்புலவர்‌ காலத்தில்‌ திருக்குறள்‌ அற. 
நாலாகக்‌ கருதப்பட்டது போலும்‌ ! 

அக்காலத்தில்‌ போர்‌ தொடங்க விரும்பிய அரசர்‌. 
முதற்கண்‌, "யாம்‌ நும்‌ நாட்டின்மீது படையெடுப்போம்‌. 


ட்ம்க புறநானூறு, செ, 34 
2. டே, 


“78 ப தமிழக ஆட்சி 





நும்‌ நாட்டில்‌ உள்ள பசுக்களும்‌, குற்றமற்ற பார்ப்பனரும்‌, 
“பெண்டிரும்‌, நோயுடையவரும்‌, பிள்ளை பெருதவரும்‌ 
எமது அம்புகளுக்கு இலக்காகாமல்‌ தப்பித்துக்‌ கொள்‌ 
.ஞங்கள்‌, ”” என்று கூறுவது மரபு. இத்தகைய போர்ச்‌ சட்டம்‌ 
அக்காலத்தில்‌ இருந்து வந்தது, இது அறநெறி என்று 
குருகுப்பட்டது.? 

சமுதாயத்துக்குரிய சட்ட தஇட்டங்களக்‌ கொண்ட 
_ நூல்கள்‌ அறநூல்கள்‌ (தரும சாத்திரங்கள்‌) என்று பெயா்‌ 
'பெற்றன.. அவை வடமொழியில்‌ வடநாட்டு மக்களுக்கு 
- எழுதப்பட்டனவே தவிரத்‌ தமிழ்‌ மக்களுக்கு அல்ல. 
ஆயினும்‌, சங்க காலத்திற்குப்‌ பின்னர்த்‌ தமிழர்‌ அல்லாத 
.. பல்லவர்‌ தமிழகத்தை ஆளத்‌ தொடங்கியது முதல்‌, வடவர்க்‌ 
-காக எழுதப்பட்ட தருமசாத்திரங்களின்படி தமிழகத்தை 
ஆளத்‌ தொடங்கினர்‌. வடநாட்டில்‌ முதலில்‌ தரும சாத்த 
ங்களின்படியே சட்ட திட்டங்கள்‌ செயற்படுத்தப்பட்டன. 
அந்நூல்களுக்கு உரையாசிரியர்கள்‌ தோன்றி விளக்கங்கள்‌ 
- எழுதத்‌ தொடங்கிய பிறகு, அவ்வுரையாிரியர்கள்‌ பல்வேறு 
இனமக்களின்‌ நீண்ட கால வழக்காறுகளையும்‌ ஒப்புக்கொண் 
மனர்‌,” 


அரச. குடும்பத்தினரைக்‌ கொலை செய்தல்‌, அரசன்‌ 
உதவிய அறங்களைச்‌ சிதைத்தல்‌, 'அரசன்‌ விதித்த தண்டத்‌ 
- தைச்‌ செலுத்தாமை, கோவிலுக்கென்று அரசன்‌ ஆணையிட்ட, 
, யணத்தைச்‌ செலுத்தாமை, சமுதாய அமைதியைக்‌ 
கெடுத்தல்‌ போன்றவை அரசத்‌ துரோகச்‌ செயல்கள்‌ என்று 
கருதப்பட்டன. இவ்வாறே கிராமத்‌ துரோகம்‌, நாட்டுத்‌ துரோகம்‌ 
என்றும்‌, இத்தகைய தவறுகள்‌ இடத்துக்கு ஏற்பப்‌ பெயா்‌ 
பெற்றன. ஊரவைகள்‌, கிராமத்‌ துரோகத்துக்குத்‌ தண்டனை 
விதித்தன. . அவ்வாறே நாடாள்வார்‌ நாட்டுத்‌ துரோடிகளைத்‌ 
பதிண்டித்தனர்‌. 
1. டழே,செ.ு 
2௨ 8.4. 101109. ற, 196 


அட்டம்‌--முறை--காவல்‌ 79 





வட்டைச்‌ சட்டம்‌ முதலியன 


உடுக்கையை ஒத்த கால்களை உடையனவும்‌, மடிந்த 
காதுகளை உடையளவும்‌ ஆகிய யானைக்‌ கன்றுகள்‌ முதலிய 
விலங்குகளின்‌ குட்டிகளையும்‌ சூல்‌ கொண்ட பெண்‌ விலங்கு 
களையும்‌ வேடர்கள்‌ வேட்டையாடார்‌ என்று சேக்கிழார்‌ 
கண்ணப்ப நாயனார்‌ புராணத்தில்‌ கூறியுள்ளார்‌. இக்காலத்‌ 
இல்‌ விலங்குகளைப்‌ பாதுகாக்கும்‌ இத்தகைய சட்டங்கள்‌ 
இருந்து வருகின்றன. சோழர்‌ அமைச்சரான சேக்கிழார்‌ 
இதனைக்‌ கூறியிருத்தலால்‌, சோழர்‌ காலத்தில்‌ இத்தகைய 
சட்டம்‌ ஒன்று இருந்திருக்கலாம்‌ என்று கருதுவது பொருத்த 
மாகும்‌. 


.. கொடிய விலங்குகளால்‌ தமக்கும்‌ தம்‌ உடைமைகட்கும்‌ 
இங்கு நேருவதாக வேடர்‌, சகண்ணப்பரின்‌ தந்‌தையான 
வேட்டுவ அரசனிடம்‌ முறையிட்டனர்‌." அவன்‌ குடிகளின்‌ . 
உயிருக்கும்‌ உடைமைக்கும்‌ இங்கு வராமற்காப்பது. தன்‌ 
கடமை ஆதலால்‌, கொடிய விலங்குசுளை அழிக்கத்‌ துணிந்‌ 
தான்‌. உடலைப்பற்றிய குற்றம்‌ (012006 ௨28111 றன), 
உடமையைப்‌ பற்றிய குற்றம்‌ (0160065 822104 றர0ற0137) 
என்பவை நேராமற்‌ காப்பது அரசின்‌ கடமை என்று இன்றும்‌ 
சட்டம்‌ கூறுகிறதன்றோ?” இது முற்காலத்தும்‌ வழக்கில்‌: 
இருந்தது. என்பது இதனால்‌ தெரிகிறதன்றோ? 


ஒருவர்‌ அடைமானமாக வைத்த உடைமை பன்னிரண்டு 
ஆண்டுகள்‌. வரையிலுமே அடைமானம்‌ பெற்றவரிடம்‌ 
இருத்தல்‌. வேண்டும்‌. அதன்‌ பிறகு . உரியவர்களிடம்‌ 
எவ்விதத்‌ தொகையும்‌. கேட்காமல்‌ உடைமையை உடைய 


1... 86 


2. செ, 43 
3. 0,%. 8. முதலியார்‌, சேக்கிழார்‌, பக்‌ 50. 





80 தமிழக ஆட்சி 
தல்‌ அட அலை ட டடடட்க் ளா வ ப்ப டடம பட்ட்ட்ட்பட்‌. 


வரிடம்‌ ஒப்புவித்தல்‌ வேண்டும்‌ என்பது விஜயநகர ஆட்ூியில்‌. 
சட்டமாக இருந்தது. 


ஒருவரது அரசாங்கப்‌ பணிக்காக வழங்கப்படும்‌ இனாம்‌. 
நிலங்கள்‌ அடைமானம்‌ வைக்கவே௱, விற்கவோ கூடாது. 
அங்ஙனம்‌ செய்பவர்‌, அரசத்துரோடிகளும்‌ சமுதாயத்துரோ௫ு 
களும்‌ பெறத்தகும்‌ தண்டனையைப்‌ பெறுவர்‌ என்று ஒரு கல்‌: 
வெட்டுக்‌ கூறுகின்றது. 


கி. பி. 17- ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஓர்‌ ஊரைச்‌ சேர்ந்த. 
பிராமணர்கள்‌ கூட்டங்கூடி, கன்னிகாதானமாகத்‌ தம்முள்‌ 
மணம்‌ முடிக்கவேண்டும்‌ என்றும்‌, இதற்கு மாறாக நடப்பவர்‌” 
சாரதிநீக்கம்‌ செய்யப்படுவதோடு அரசனால்‌ தண்டிக்கப்படுவா்‌ 
என்றும்‌ தீர்மானித்தனர்‌ என்று ஓரு கல்‌ வெட்டுக்‌ கூறு 
கின்றது.” இங்கனம்‌ ஒர்‌ இனத்தார்‌ முடிவு சட்டமாகிறது. 
என்பது அறியத்தகும்‌. ப 
நீதி மன்றங்கள்‌ ப 

அரசன்‌ குடிகளுக்குத்‌ தந்தையும்‌ தலைவனும்‌ ஆவான்‌. 
எனவே, குடிகளின்‌ குறைகளை விசாரித்து முறை வழங்குதல்‌: 
அரசனது சிறப்புக்‌ கடமையாகிறது. சங்க காலத்தில்‌ 
வள்ளுவர்‌ *டு௨நிலைமை” என்னும்‌ அதிகாரத்தால்‌ நீதி 
மன்றத்தார்‌ கடமைகளை உணர்த்தியுள்ளார்‌; “உலகத்து: 
உயிர்கள்‌ மழையை நோக்கி வாழும்‌; அதுபோலக்‌ குடிகள்‌ 
மன்னனது நெறி தவறா முறையை நோக்கி வாழ்வர்‌, குடி. 
மக்களுடைய குறையைப்‌ பொறுமையோடு கேட்டு முறை: 


வழங்காத அரசன்‌ தன்னைத்தானே அழித்துக்கொள்வ௱ன்‌”* 
என்பது வள்ளுவர்‌ வாக்கு, 4 


1, 619௦011917 ் ப 
& 193 01916 

3. 428 ௦41887 

4, அதிகாரம்‌ 55, 2, 8, 


சட்டம்‌--முறை--காவல்‌ 81 





“சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்போல்‌ அமைக்தொருபால்‌. 
கோடாமை சான்றோர்க்‌ கணி."3. 


என்பதும்‌ அப்பெருமான்‌ வாக்காகும்‌. 


சோழநாட்டுத்‌ தலைநகரான உறையூர்‌ நீஇமன்றத்திற்குப்‌ 
பெயர்போனது என்று சங்கப்பாடல்‌ குறிக்கன்றது.* பண்‌ 
டைக்காலத்தில்‌ அரண்மனை வாசலில்‌ ஆராய்ச்சிமணி கட்டப்‌ 
பட்டிருந்தது. நீதி வேண்டுவோர்‌ அம்மணியை அசைத்து 
ஓசை உண்டாக்குவார்‌. உடனே மன்னன்‌ அவர்களைத்‌ தன்‌ 
கொலுமண்டபத்திற்கு அழைத்து வரச்செய்து அவர்தம்‌ 
குறைகளைக்‌ கேட்பான்‌; ஏற்றமுறையில்‌ .நீதி வழங்குவான்‌. 
மனுநீதிச்சோழன்‌ வரலாறே: பண்டைத்‌ தமிழரசர்தம்‌ நீதி 
முறைக்கு ஏற்ற சான்றாகும்‌.” 


கண்ணகியின்‌ வழக்சைப்‌ ப௱ண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌, 
தன்‌ அரண்மனையில்‌ மாதவியோடு தனித்திருந்தபோது, 
.மிசவம்‌ பொறுமையாகக்‌ கேட்டான்‌ என்பதிலிருந்து, அவசர 
காலங்களில்‌ அரசன்‌ எந்து இடத்திலிருந்தும்‌ வழக்குகளை 
விசாரிப்பது வழக்கம்‌ என்பது தெரிகிறது, இளைஞனாக 
இருக்கும்‌ தான்‌. முறை தவருது நீதி வழங்குவானோ என்று 
ஐயுற்‌ற இருவர்க்கு, முதிய நீதிபதி வேடத்தில்‌ தோன்றிக்‌ 
கரிகாலன்‌ முறை வழங்கினான்‌ என்று பழம்‌ பாடல்‌ 
' கூறுகின்றது.* 


பவவவ்வ ளவ வயு ம்பகைை வடைய அமைவாக கள்வகுவை 





1. அதிகாரம்‌ 12 8 
2. **மறங்கெழு சோழர்‌ உறந்தை அவையத்து - 
- அற்றின்று நிலையிற்‌ முகலின்‌ அதனால்‌ 
- முறைமைநதின்‌ புகழும்‌ அன்றே,” 
ஈுப்றுதானூறு,. ச. 39, 


3... பெரியபுராணம்‌, திருநகரச்‌ சிறப்பு, செ, 24.4 44... 
4. பழமொழி, செ. 6, 
6 


82 தமிழக ஆட்சி 





சங்ககால நீதிமன்றம்‌ மன்றம்‌, அவை, அவைக்களம்‌, அறக்‌ 
௨ க்எம்‌ எனப்பட்டது. நீதிபதிகள்‌ அறக்களத்து படத்‌ எனப்‌ 
பட்டனர்‌ என்று சிலப்பதிகாரம்‌ செப்புகிறது." 


பல்லவர்‌ காலத்தில்‌ உயர்நீதி மன்றம்‌ தர்மாசனம்‌ எனப்‌ 
“பெயா்‌ பெற்றது. இர௱மங்களில்‌ களர்‌ அவைகள்‌ இருந்தன. 
ஊனர்‌ அவையாரே. சவர்‌ வழக்குகளைத்‌ இர்த்தனா்‌; உரிய 
தண்டனைகளை விதித்தனர்‌. யானும்‌ என்‌ மரபினரும்‌ 
- இவருக்கு அடிமை” என்று சுந்தரர்‌ பாட்டனார்‌ எழுதிக்‌ 
கொடுத்திருப்பதால்‌, சுந்தரர்‌ தமக்கு அடிமை என்று 
வாதிட்ட மெ வேதியர்‌ வழக்கைத்‌ திருவெண்ணெய்‌ நல்லூர்ச்‌ 
.சபையினரே நடுவு நிலையிலிருந்து எல்லாவற்றையும்‌ 
விசாரித்துத்‌ தீர்த்தனர்‌. இவ்வாறே சிறுவரான விசார சருமர்‌ 
செய்த தவற்றுக்கு அவர்‌ தந்‌ைத விசாரிக்கப்பட்டான்‌, அவன்‌ 
அவையோரிடம்‌ மன்னிப்பு வேண்டிஞனன்‌ என்று பெரிய 
ன்‌ பேசுசன்‌ றது. ள்‌ 


சோழர்‌ ஆட்சியில்‌ இத்தகைய ஊர்‌: அவைகளும்‌ சபை 
களும்‌ நாடுகளும்‌ (நாட்டு மன்றங்களும்‌) வழக்குகளை 
விசாரித்து நல்ல முறையில்‌ முடிவு. வழங்க என்பதைப்‌ பல 
கல்வெட்டுக்களால்‌ அறிகிறோம்‌. 


விசயநகர ஆட்சிக்‌ காலத்தில்‌ பிரதானி (முதலமைச்சன்‌] 
_.. நீதிமன்ற உயர்‌ அதிகாரியாக இருந்தான்‌. சில சமயங்களில்‌. 
- அரசனும்‌ பிரதானியும்‌ அமர்ந்து வழக்கைத்‌ தீர்ப்பதுண்டு. 
மதுரை வீரப்ப நாயக்கர்‌ ஆட்சியில்‌ ஒவ்வொரு கிராமத்திலும்‌ 
. நீதிபதிகள்‌ இருவர்‌ இருந்தனர்‌, அவர்கள்‌ ஊர்‌ மக்களால்‌ 
மிகவும்‌ மதிக்கப்பட்டனர்‌." 


1. காதை 22, வரி 8. 
”. தடுத்தாட்கொண்ட புராணம்‌, ச௪.469;சண்டேசுவரர்‌ 
ப புராணம்‌, செ. 40-43 
“3. மதுரை நாயக்கர்‌, பச்‌, 241 


சட்டம்‌-- முறை--காவல்‌ 63 





ஒரு நாட்டைச்‌ சேர்ந்த ஒவ்வொரு மாகாணத்திலும்‌ 
மாகாண ஆளுநர்‌ (சவரா்னர்‌) அல்லது அரசப்‌. பிரஇநிது 
மாகாண நீதிமன்றத்தில்‌ தலைமை தாங்கி முறை செய்து 
வத்தனர்‌. ஊராட்சி மன்றத்தார்‌, கோவில்‌ அதிகாரிகள்‌, 
சங்கத்தார்‌, சாதித்‌ தலைவர்கள்‌ என்பவர்‌ ஊர்‌ வழக்குகளைத்‌ 
தீர்த்தனர்‌. இத்தகைய ஊர்‌ மன்றங்கள்‌ முடிவு செய்யும்‌ 
வழக்குகளில்‌ சில, அரசனைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட டக 
மன்றத்திற்குச்‌ செல்வதும்‌ உண்டு, 


நீதி நடைமுறை 


இருநாவுக்கரசர்‌ சமணத்தைக்‌ கண்டித்துப்‌. பிரசாரம்‌ 
செய்க காரணத்தால்‌ அவரை விசாரித்துக்‌ தண்டிக்க லிரும்‌ 
பிய பல்லவ மகேற்திரவர்மன்‌ அமைச்சரையும்‌ படையையும்‌ 
அனுப்பித்‌ இருநாவுக்கரசைச்‌ றை செய்தான்‌." செல்வாக்‌ . 
குள்ள பெரியவரைப்‌ பெரிய அதிகாரிகள்‌ சென்று தபான்‌ 
புடன்‌ சிறை செய்தல்‌ இன்றும்‌ காணலாம்‌. 


இருநாவுச்கரசர்‌ சிவலிங்கத்தைக்‌ ர்க த்தியாடர ற்‌ பழை 
ன ணமைல்‌ சமணர்‌ செய்த குழ்ச்சியை அரசன்‌ அறிந்து 
விசாரித்துச்‌ சமணரைக்‌ தண்டித்தான்‌;”. தண்டியடிகளைப்‌ . 
பழித்துப்‌ பேசிய சமணர்க்கும்‌ தண்டியடிகட்கும்‌ உண்டான 
விவாதத்தை விசாரித்து, நேரில்‌ உண்மை உணர்ந்து நீது 
வழங்கினான்‌ .* சமயந்தைப்‌ பாதுகாப்பது மன்னர்‌ கடமை என்‌ 
பதை அக்காலஅரசரும்‌ உணர்ந்திருந்‌ தினர்‌. என்பது இவற்றால்‌ 
அழியலாம்‌. 


சுந்தரருடைய துற்தைக்குத்‌ தந்தையார்‌ லதல 
தல்லூர்ப்‌ பித்தஞார்க்குத்‌ தாமும்‌ தம்‌ வழியினரும்‌ அலம்‌ 

1. 5.1. நய்டி, 2. 208... ஸ்‌ ப 

2.  தஇிருநாவுக்க௱சர்‌ புராணம்‌, செ. 90 - 91, 


3... திருநாவுக்கரசர்‌ புராணம்‌, செ. 297-298. 
4... தண்டியடிகள்‌ புராணம்‌, செ. 15-20, 


பைகவ சைவகவ வ வடிவு வமயவ வயவர்‌ கரி கனி. 


64 ப தமிழக ஆட்சி 


என்று இசைவு (ஒப்பந்தம்‌) எழுதிக்கொடுத்திருந்தார்‌.. 
அதைத்‌. திருவெண்ணெய்‌  நல்லூர்ப்பிச்சன்‌ கொண்டுவந்து, 
. சுந்தரர்‌ தமக்கு அடிமை என்று சொன்னார்‌. அப்பொழுது 
அவ்வூர்ச்‌ சபையினார்‌ படித்துப்‌ பார்த்தனர்‌; அட்சி, ஆவணம்‌, 
அயலார்‌ காட்சி என்பவற்றை ஆராய்ந்குனர்‌; ஓலையில்‌ டுருந்த 
கையெழுக்தைத்‌ தம்‌ அரண்தரு காப்பில்‌ இருந்த மூல ஒலைக்‌ 
கையெழுத்தோடு ஒப்பிட்டனர்‌; பின்னரே இசைவு வழக்கில்‌ 
முடிவு கூறினர்‌. இச்செய்தி தடுத்தாட்கொண்ட. புராணத்திற்‌ 
காணப்படுகிறது." 


**ஒரு வழக்கில்‌ நீதித்தீர்ப்புக்குத்‌ துணை செய்வன மூன்று 
வகைப்பட்ட சாட்சியங்களாகும்‌. அவை ஆட்சி, ஆவணம்‌, 
அயலார்‌ காட்சி என்பன. ஆட்சி என்பது, தொன்றுதொட்டு, 
அதாவது இத்தனை காலம்‌ என்று அறியப்படாத காலமாய்ச்‌, 
சான்றோராற்‌ . கையாளப்‌ பெற்று, அங்கேரிக்கப்பட்ட 
ஒழுக்கமாம்‌. அதனையே ஆன்றோர்‌ ஆட்சி என்பர்‌. ஆவணம்‌: 
. என்பது, ஒரு வழக்கைத்‌ தீர்மானிக்க உதவும்‌ சுவடி. ஒலை 
முதலிய எழுத்துச்‌ சீட்டுக்கள்‌. அயலார்‌ காட்சி என்பது 
வழச்கு நிகழ்ச்சியைக்‌ கண்டார்‌ செல்வது, இவை முறையே. 
(01௨1 ந8ரம்ற06) வாய்மொழிக்‌ கூறு என்றும்‌, (12௦௦001ஊ11க71 
£71401106) சுவடிக்‌ கூறு என்றும்‌ தற்கால ஆங்கில நீச முறை 
யில்‌ பேசப்பெறும்‌. அயலார்‌ தங்கள்‌ காட்சி என்பதனால்‌ தாமே. 
கண்டது. சான்றாகுமன்றிப்‌ பிறர்‌. கண்டதைக்கேட்டுப்‌. 
பேசுவது சான்றாகாது என்று ஒதுக்கப்பெற்றதும்‌ தெரியலாம்‌, 
காக 15 10% ஸர்க்ர06 என்ற இந்நாள்‌ விதியும்‌ காண்க, 
ஆவணம்‌ என்பவை அந்நாளில்‌ ஓலைகளில்‌ எழுதப்‌ பெற்றன. 
அவைகளில்‌ எழுதிக்கொடுத்தோர்‌ பெயரும்‌, எழுதி: 
வாங்கிக்கொண்டோர்‌. பெயரும்‌, : எழுதும்‌ பொருளின்‌ 
விவரமும்‌ அடங்கும்‌, இறுதியில்‌ இதற்கு இவை என்‌! 
எழுத்து” என்று எழுதிக்கொடுத்தோர்‌ கையெழுத்தும்‌ 
இடப்பட்டிருக்கும்‌. ஒப்பந்தங்களுக்கு இசைவு என்பது 


1. . தடுத்தாட்கொண்ட புராணம்‌, செ, 59-63. 


'சட்டம்‌--முறை--காவல்‌ ௬ ன சூ 85 


பெயர்‌. இவ்வகை ஒப்பந்தங்கள்‌ பண்டை வழக்கத்திற்கும்‌ 
- ஆட்சிக்கும்‌. மாறுதலாகவும்‌ இருக்கலாம்‌. அவ்வாறு 
உலக ஒழுக்கத்திற்கும்‌ மாறுபட்டிருப்பினும்‌, இசைவு 
சபையாருக்குத்‌ தெலிவு பெறுத்தப்பெற்றுல்‌,. அதுவே. 
இர்மானிக்கப்படும்‌, ஆட்சிக்கு விரோதமென் று ஒரு 
இசைவு வழக்கைத்‌ தள்ளிவிட மாட்டார்கள்‌. இசைவு 
வழக்கு என்பது இருவர்‌ ஒப்பந்தத்தினைப்பற்றிக்‌ கோரும்‌ 
ிர்மானத்ைத உட்கொண்டதாம்‌. அவ்வழக்குகளைத்‌. 
தான்‌ வேடிதே 08504 000 கராோசா( என்று . ஆங்கில 
முறை சொல்லும்‌. அவ்வாறு. எழுதிக்‌ கெடுக்கும்‌ 
இசைவு ஐலைகளுக்குச்‌ சாட்சிக்காரர்கள்‌ கையைழுத்துப்‌ 
போடுவதும்‌ வழக்கம்‌, ச௱ட்சிக்‌ கையெழுத்துப்‌ பேோ௱டுப: 
வர்க்கு “மேலெழுத்திடுவோர்‌” என்று. பெயராம்‌. எழுதிக்‌ 
கொடுத்தவர்‌ இறந்து பட்டால்‌, சாட்சிக்காறர்களின்‌ 
கையெழுத்தையும்‌ எழுதிக்கொடுத்தவரின்‌ கை மயொப்‌. 
பத்தையும்‌ வேறு சாசனங்களையும்‌ கொண்டு, அவை. 


... அவையே என்று நிச்சயித்துத்‌ இர்ப்புக்கொடுப்பார்கள்‌.. 


அவ்வாறு இறந்தோர்‌ கை யெழுத்துக்களை அவா்‌ 
களுடையனவாம்‌ என்று ... நிச்சயிக்கிறுதற்கு,, அவர்களு 
“டையன என நிச்சயமாய்‌ அறிந்த வேறு கையெழுத்து 
ஓலைகளை வரவழைத்து, இரண்டு கையெழுத்துக்களையும்‌ ஓப்பு 
. நோக்கி நிச்சயிப்பதும்‌ தீர்மானிப்பதும்‌ அந்நாள்‌ வழக்கு 
விசாரிக்கும்‌ முறைகளில்‌ ஒன்றாகும்‌. இதனால்‌ மே0வ1800. 
ம நுஹம்ஜோர்ண்டத... கமம்‌. ஈர்தரகர்மாஜ.. என்று. இந்தாள்‌. 
ஆங்கலை நீதி மூறைக்காரர்‌ கொண்டுள்ள . விதிகள்‌, . 
பல நூற்றாண்டுகளின்‌ முன்‌ அக்காலத்தே தமிழர்கள்‌ . 
கையாண்ட விதிகளாக. நாம்‌ அறிகிறோம்‌. . இவ்வாறு 
அசையெழுத்துக்கள்‌ ஒத்துப்‌ பார்ப்பதற்காக : அந்த ஊர்‌: 
- . களில்‌ உள்ளவர்களது கை3யெழுத்துக்களையும்‌ கையொப்பங்‌. 
. களையும்‌. தனியாக ஊர்ப்பொது அரசாங்க நீதிச்சாலைப்‌ 
பாதுகாப்பில்‌ காப்பாற்றி வைக்கும்‌ வழக்கமும்‌ : இருந்தது. 
இது இந்நாள்‌ பத்திரப்‌ பதிவு - 0%ஜே/க௧௦௦௦) இயலார்‌ 


86 தமிழக ஆட்சி 


செய்யும்‌ முறையைவிட மேற்பட்ட முறையில்‌ விளங்குவது 
“காணலாம்‌. இம்‌ முறைகள்‌ தடுத்தாட்கொண்ட. 
புராணத்திலே சந்தரமூர்த்தகளைப்‌ பரமசவனார்‌ வல்‌ 
வழக்கிட்டு வெண்ணெய்‌ நல்லூர்ச்‌ சபையிலே தமது ஆள்‌ 
- ஒலையைக்‌ காட்டித்‌ தம்‌ பக்கம்‌ தீர்ப்புப்பெற்று ஆட்‌. 
கொண்டருளிய வரலாறுகளிலும்‌ பிறவற்றாலும்‌ நன்கு 
அறியக்கிடக்கின்றன. ஊர்கள்தோறும்‌ . உள்ள நீதி 
முறைச்‌ சபைகளிலே தக்கோர்‌ இருந்து செந்தெறியிலே 
நமர்‌--பிறர்‌ என்ற எவ்வகைப்‌ பேதமும்‌, ஒருபாற்‌ கோடிப்‌ 
பாரபட்சம்‌ செய்தலும்‌ இல்லாமல்‌, இருவகையும்‌ ஒப்பநாடி 
நீதித்‌ தீர்ப்புச்‌ செய்து வந்தார்கள்‌. அந்ருச்‌ சபைகளுக்குக்‌ 
கரணத்தான்‌ (குமாஸ்தா--01211) ஒருவன்‌ உண்டு. அவனே 
அந்தச்‌ சபையார்‌ ஏவலின்படி. நீதி விசாரணைக்‌ காரியங்களில்‌ 
உதவி செய்யான்‌. அவனே நீதி மன்றத்தில்‌ சுவடி முதலிய 
வற்றைக்‌ காவல்‌ புரிபவன்‌." 


. மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியதேவன்‌ காலத்தில்‌ 
குளத்தூர்‌ மக்களும்‌, அவ்வூர்க்‌ . கோவில்‌ அதிகாரிகளும்‌ 
ஒரு கட்சியாக இருந்தனர்‌ ; விக்ரரமசோழம நாடாள்வான்‌ 
என்பவன்‌ எதிர்க்கட்சியாளன்‌. ஆற்று நீர்‌ உரிமை பற்றி 
இவ்விருதிறத்தாருக்கும்‌ பூசல்‌ உண்டானது. இருதிறத்‌ 
தாரையும்‌ சான்றோர்‌ விசாரித்து, ஆற்றில்‌ ஒரு குறிப்பிட்ட 
பகுதியில்‌ தண்ணீர்‌ எடுக்கலாம்‌ என்றும்‌, மீன்‌ பிடிக்கும்‌ 
வரியில்‌ ஒரு பாதி கோவிலுக்கும்‌ மறுபாதி விக்கிரமசோழ 
ந௱டாள் வானுக்கும்‌ சேரவேண்டும்‌ என்றும்‌ முடிவு 
செய்தனர்‌." 


இருவதிகை திருவீரட்டானேசுவரர்‌ கோவிலைச்‌ சேர்ந்த. 
தானத்தார்‌,  மாகேசுவரர்‌ ஆகியோருக்கும்‌ அதிராஜ 
மங்கலியபுரத்து நகரத்தார்க்கும்‌ எல்லை பற்றிய வழக்கு 





, 0.3. 8, முதலியார்‌, சோழர்‌, பக்‌. 66-68, 
2. 380 081914. 


சட்டம்‌--முறை--காவல்‌ ப 87 


ஒன்று நடந்தது.  வீரபாண்டியதேவன்‌ காலத்தில்‌ செய்யப்‌ 
பட்ட முடிவை நகரத்தார்‌ ஓப்புக்‌ கொள்ளவில்லை. இரண்டா 
வதாசுவும்‌ மூன்றாவதாகவும்‌ ெசெய்யப்பட்ட முடிவுகளை 
மாசேசுவரரும்‌ தானத்தாரும்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. 
எனவே, அரசாங்க அதிகாரிகளான உடையார்‌ காலிங்கராயர்‌, 
நரசிங்கதேவ முதலியார்‌, இருமஞ்சன மாளிகையார்‌, 
விசுவநாததேவர்‌ என்பவர்கள்‌ அவ்வழக்கை விசாரித்து 
முடிவு செய்தனர்‌ என்று ஒரு . கல்வெட்டுக்‌ கூறு 
கின்றது,” ப 


வழக்கை விசாரித்து முடிவு. கூறுவோர்‌ இடத்திற்‌ 
கேற்பவும்‌ வழக்கிற்கு ஏற்பவும்‌ வேறுபட்டிருந்தனர்‌ . 
உடையார்குடிக்‌ கோவில்‌ வழக்குகளைத்‌ தீர்க்க. . ௮க்‌ 
கோவில்‌ மாகேசுவரர்‌, பல கோவில்களைச்‌ சேர்ந்த அதி 
காரிகள்‌, நாட்டின்‌ பல பகுஇகளைச்‌ சேர்ந்த யாத்ரிகர்‌, 
உடையார்குடியில்‌ இருந்த கைக்கோள முதலிகள்‌ முதலி 
யோர்‌ ஈடுவராக இருந்தனர்‌. என்று கல்வெட்டுக்‌ கூறு 
கிறது." 


இத்தகைய வழச்கு முடிபுகளில்‌ அமைதி பெருதவர்‌, 
மண்டலத்‌ தலைவனுக்கோ அல்லது அரசனுக்கோ 
விண்ணப்பம்‌ செய்துகொள்ளலாம்‌, அவர்கள்‌ . தாமாகவே 
முடிவுகூற முடியாதபோது, நாட்டார்‌ உதவியை நாடுவர்‌. 
அவர்களாலும்‌ முடியாதபோது, சுற்றுப்புற ஊர்களைச்‌ 
சேர்ந்த மகாசனங்கள்‌ வழக்கை விசாரித்து முடிவு செய்‌ 
வார்கள்‌. விசயநகர ஆட்டிக்‌. காலத்தில்‌ சேலம்‌ மாவட்‌. 
படத்தைச்‌ சேர்ந்த ஆரகளூர்‌ சிவன்கோவில்‌ வழக்கு ஒன்று 
மேற்சொல்லப்பட்ட,  முறைறயில்‌ ர்த்து வைக்கப்‌ 
பட்டது.” ப எமன்‌. ரி 

1. 38081914; 69 ௦1924; 5.1. வடி, ற, ல்‌ 


2. 570 ௦71920; &,%, 8. 1921, 0௩௩40. 
3. 48 021919) க. ௩8, 1914) றக 2... 


88 "தமிழக ஆட்சி 





.. நிலங்களைப்‌ பற்றிய சில வழக்குகளில்‌, நீதிபதிகள்‌ 
நிலங்களைப்‌ பார்த்த பிறகே முடிவுகூறுவது வழக்கம்‌. 
அவரவர்க்குறிய பத்திரங்களையும்‌ நிலங்களையும்‌ பரி 
சோதித்த பிறகே வழக்கு ஒன்று இர்க்கப்பட்டது, மதுரை 
_ நாயச்கா்‌ காலத்தில்‌ .ஸரீவில்லிபூத்தூரில்‌ (பதினாறும்‌ 
நூற்முண்டில்‌) இத்தகைய வழக்கு ஒன்று தீர்க்கப்‌ 
பட்டது. 

சில . வழக்குகளில்‌ போதுமான சான்றுகள்‌ இருப்ப 
தில்லை. . வழக்காளிகள்‌ இருவருமே ஒருவரையொருவர்‌ 
குறை கூறுவர்‌, அந்து நிலையில்‌ நீதுபதிகள்‌ தாம்‌ ஐயப்‌ 
படுபவரைச்‌ சல சோதனைகளுக்கு உள்ளாக்குவர்‌, காய்ச்ச 

- இரும்பைக்‌ கையில்‌ பிடித்தல்‌, இ மிதித்தல்‌, கொக்‌ 
கும்‌ நெய்யில்‌ கையை விடுதல்‌ முதலியன அக்காலச்‌ . 
சோதனைகளாகும்‌. இச்சோதனைகளுக்குட்பட்ட வ மக்‌ 
காளிகள்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ அச்சோ தனை 
யால்‌  துன்புறாதிருந்தால்‌, அவர்கள்‌ வழக்கில்‌ வென்ற 
வர்களாவர்‌ ; துன்புற்றால்‌ வழக்கில்‌ தோற்றவராகக்‌ கர 
தப்படுவர்‌, ஒரு வழக்கின்‌ முடிவு, வழக்காடிய இருவருள்‌ 
- ஒருவருக்குத்‌ திருப்தி இல்லை என்றால்‌, ௮வர்‌ வென்றவரைச்‌ 
சோதனைக்கு உள்ளாக்கும்படி அதிகாரிகளை வேண்டிக்‌ 
கொள்ளலாம்‌. கி. பி, 17-ஆம்‌ நூற்ருண்டில்‌ இத்தகைய 
__ வழக்கு ஒன்று நடந்தது என்று கல்வெட்டுக்‌ கூறுகின்‌ றது." 
குற்ற வழக்குகள்‌ 
2 . கொலை, கனவு, சோரம்‌, மாற்றுக்‌ கையெழுத்திறுதல்‌ 

- மூதுலியவை. குற்ற வழக்குகளைச்‌ (பொ்றம்கி) சேர்த்தவை, 
"இக்குற்றங்களைச்‌ செய்தவர்‌ அரசாங்க வேலைக்குத்‌ 
தகுதியற்றவர்‌. என்பது தீர்மானிக்கப்பட்டது.* 

..ம..582 071926. ப 
2. 5.7. £றிழ்நு நற. 223224, 
3. 4.8, 91809, றதூக 63. 


அ*ட்டம்‌-- முறை---காவல்‌ 89 


ஏனைய வழக்குகளைப்‌ போலவே கடுந்‌ தண்டனைக்குரிய 
வழக்குகளும்‌ ஊர்‌ மன்றங்களிலும்‌, நாட்டு மன்றங்களிலும்‌ 
விசாரித்து முறை வழங்கப்பட்டன ; தேவை ஏற்படின்‌, 
அரசனும்‌ அமைமச்சனும்‌. நேரில்‌ விசாரித்து நீதி 
வழங்கினர்‌. 


ஒருவன்‌ வேட்டையாடும்போது குறிதவறி ஒரு 
வெள்ளாளனைக்‌ கொன்று விட்டான்‌. அவனை விசாரிக்க 
எழுபத்தொன்பது நாடுகளைச்‌ சேர்ந்த தலைவர்கள்‌ 
கூடினர்‌; தன்‌ குற்றத்திற்கு ஈடாக அவனது அர்க்‌ 
"கோவிலில்‌ இரண்டு நந்தா விளக்குகள்‌ எரிப்பதற்காக 
அறுபத்து நான்கு ஆடுகளைக்‌ கோவிலுக்கு விடும்படி. 
ீர்ப்புக்‌ கூறினர்‌.” 


ஒரு நாடாள்வான்‌ விற்படையினரின்‌ தலைவருள்‌ ஒகு 
வனைக்‌ குத்திக்‌ கொன்றுவிட்டான்‌. இரண்டாம்‌ இராசேந்திர 
"சோழன்‌, அக்குற்றவாளி கோவிலில்‌ ஒரு நந்தா விளக்கு 
வைக்க வேண்டும்‌ என்று ரொம அதிகாரிகளுக்கு ஆணை 
போக்கினான்‌," 


ஒரு வெள்ளாளன்‌, தவறுதலாக வேரறொருவனைக்‌ : 
கொன்று விட்டான்‌... அரசாங்க அதிகாரி அவ்வழக்கை 
விசாரித்தான்‌. கோவில்‌ பட்டர்கள்‌, அவன்‌ வேளாளனாக 
இருத்தலால்‌ கொலைத்‌ தண்டனை கூடாது என்றி கூறினர்‌. 
அரசாங்க அதிகாரி அந்த முடிவை ஏற்றுக்‌ கொண்டான்‌.” . 


ஒரு வணிகன்‌ வைப்பாட்டி, வைத்திருந்தான்‌. மற்‌ 
றொருவன்‌ ஓர்‌ இரவு அவளை கெடுக்க முனைந்தான்‌. வணிகன்‌ 
அங்ஙனம்‌ வந்தவனைக்‌ குத்திக்‌ கொன்றான்‌. இவ்வழக்கை 





1, 67 ௦1 1906 
2. 227 011904.. 


3, 200 ௦11929; ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இருந்தமை 
யைக்‌.சா்ண்கு 


90 ன தமிழக ஆட்சி! 





விசாரித்த பெரியவர்கள்‌, *வணிகனும்‌, இறதந்தவனது 
நெருங்க உறவினனும்‌ ஆக, இருவரும்‌ சேர்ந்து உள்ளூர்ச்‌ 
சிவன்‌ கோவிலில்‌ ஒரு நந்தா விளக்கு எரிக்கட்டும்‌ என்று 
முடிவு கூறினர்‌." ப 

வேண்டுமென்றே நடைபெற்ற கொடிய குற்றங்களுக்குக்‌. 
- சடுந்‌ தண்டனைகள்‌ விதிக்கப்பட்டன. 


. ஐந்து பிராமண சகோதரர்களும்‌ சில வெள்ளாளர்களும்‌- 
தங்கள்‌[சாதித்‌ தொழில்களை விட்டுக்‌ 8ழ்‌ வகுப்பார்‌ தொழிலை 
மேற்கொண்டனர்‌. அவர்கள்‌ கொடிய கருவிகளைக்‌ கொண்டு 
பிராமணர்களைக்‌ கொலை செய்தனர்‌; பிராமணப்‌ பெண்களை 
இழிவு படுத்தினர்‌; கொள்ளை அடித்தனர்‌; கால்‌ நடைகளைக்‌ 
கைப்பற்றி விற்றனர்‌. இக்கொடுமைகளை விக்கிரம சோழன்‌ 
அதிகாரிகளுக்கு (இது நடந்த நாட்டு அதிகாரிகளுக்கு). 
தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள்‌ அக்குற்றவாளிகளைம்‌ 
பிடித்து அடித்தனர்‌; தண்டம்‌ விதித்தனர்‌; அவர்கள்‌ வீடுகளை 
அழித்தனர்‌, . இத்தண்டனைகளால்‌ .அவர்கள்‌ இருந்தவில்லை. 
- உடனே மக்கள்‌ அந்த நாட்டை அண்ட பொத்தப்பி அரையர்‌ 
்‌ என்பவரிடம்‌ முறையிட்டனர்‌, அவர்‌ ஒரு படையை ஏவிஞனார்‌.. 
குற்றவாளிகள்‌ அப்படை. வீரருள்‌ சிலரைக்‌ கொன்றனர்‌; 
அவர்களுடைய போர்க்‌ கருவிகளையும்‌ சைக்சசொண்டனர்‌, 
"ஆயினும்‌, படைவீரர்‌, குற்றம்புரிந்த பிராமண சகோதரர்‌ 
.ஐவருள்‌ இருவரைச்‌ சிறைப்பிடித்து, அரசன்‌ முன்னிலையில்‌ 
சொண்டு சென்றனர்‌. அவ்வமயம்‌ மற்ற மூன்று சகோதரர்‌ 
களும்‌ காவலரைக்‌ கொன்று குற்றவாளிகளை விடுவித்தனர்‌, 
இதனை அறிந்த அரசன்‌, கீழ்வகுப்பினரைத்‌ தண்டித்தற்கு 
உரிய . விதிகளின்படி அக்குற்றவாளிகளைத்‌ தண்டிக்கும்படி. 
கட்டளையிட்டான்‌; அத்துடன்‌, . அவர்களது . . வழிவழிச்‌ 
சொத்து கோவிலுக்கும்‌. அறநிலையங்களுக்கும்‌ விற்கப்பட. 
வேண்டும்‌, . விற்றுவரும்‌ தொகையிலிருந்து அவர்கள்‌ செய்த 
குற்றங்களுக்குரிய தண்டனைத்‌ தொகையை எடுத்துக்‌ 


1. 771906. 


சட்டம்‌--முறை---காவல்‌ ட்ட 91. 


சைவஷவவசைகளைவர மய பங்தனைவைளையம்‌ 





கொள்ளவேண்டும்‌, எஞ்சிய தொகையை அக்குற்றவாளிகள்‌ 
பெயரில்‌ கோவிலுக்குத்‌ தானமாக அளித்துவிட வேண்டும்‌,” £- 
என்று ஆணை பிறப்பித்தான்‌. 


இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நாம்‌ அறிவன யாவை? களர்‌ 
அவையார்‌ குற்றவாளிகளைப்‌ பிடிக்க இயலாதபோது, 
அரசாங்க அதிகாரிகளும்‌ அரசனும்‌ குலையிட்டு. 
வழக்கை முடிவு செய்வர்‌ என்பது தெரிகிறது; மேலே 
கூறப்பெற்ற குற்றவாளிகள்‌ பொது மச்களால்‌ பிடிக்கப்பட்‌. 
டனா்‌ என்பதும்‌, அவர்கள்‌ கழ்‌ வகுப்பினர்க்குரிய தண்டனை - 
விதிக்கப்பட்டனர்‌ என்பதும்‌ தெரிகின்றன. 


அதிகாரி முன்னிலையில்‌ குற்றவாளிகளே தம்முள்‌ ஒரு. 
முடிவுக்கு வருதலும்‌ உண்டு. புதுக்கோட்டைச்‌ 8மையைச்‌ 
சேர்ந்த தெற்குப்‌ பகுதி மக்களுக்கும்‌ வடக்குப்‌  பகுஇ 
மக்களுக்கும்‌ மாறுபாடு உண்டானது; அதனால்‌ பல கொலை 
கள்‌ நிகழ்ந்தன, வடபகுதியினா்‌ மிக்க அட்டூழியம்‌ செய்‌ 
தனர்‌. அதனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ மக்களில்‌ சிலரைத்‌ தெற்குப்‌. 
பகருஇயினரிடம்‌ ஒப்படைத்தனர்‌: கோவில்‌ அதிகாரிகள்‌ முன்‌ 
னிலையில்‌ ஓர்‌ ஒப்பந்தம்‌ செய்து கொண்டனர்‌, அதன்படி. 
இருதிறத்தாரும்‌ ஒருவருக்கொருவர்‌ இங்கிழைக்கலாகாது, 
இதற்கு மாறாக நடந்தால்‌ இருதிறத்தாரும்‌ கூடித்தீமை செய்‌- 
பவன்‌ நிலங்களைக்‌ கைப்பற்றிக்‌ கோவிலுக்குத்‌ தானமாக 
விடலாம்‌, அங்ஙனம்‌ தானமாக விடப்பட்ட நிலங்களுக்கு 
_ அந்தச்‌ குற்றவாளியே வரி செலுத்த வேண்டும்‌, இவற்றோடு: 
களரவைச்கும்‌ அரசனுக்கும்‌ ௮வன்‌ தண்டம்‌ செலுத்தவும்‌. 
நேரலாம்‌ என்று ஒப்பந்தம்‌ செய்தனர்‌." 


அரசத்‌ துரோகம்‌ செய்தவர்‌ சொத்து அரசாங்கக்‌ தாரால்‌-. - 
கைப்பற்றப்பட்டது... அத்துரோடுிகள்‌ ல சமயங்களில்‌: 


1. 315 ஜீ1909; &, ௩, ஈ. 1910, றக 34. 
2. 118. மி நிழர்மிபிருர்ர்கர்‌ $ரக1௪ 663 


௮2. ப தமிழக ஆட்சி 





கொல்லப்பட்டனர்‌; அவர்கள்‌ நிலங்கள்‌ ஏலம்‌ விடப்‌ 
பட்டன்‌... ச ட்‌ 


சில சமயங்களில்‌ குற்றவாளி கடவுள்‌ சிலைக்கு முன்‌ 
அறுதி மொழி வாங்கப்படுவான்‌) தான்‌ குற்றம்‌ செய்யவில்லை 
என்று கடவுள்‌ விக்ரைகத்துக்கு முன்‌ சத்தியம்‌ செய்வான்‌; 
நெருப்பில்‌ காய்ந்த இரும்புத்‌ துண்டை. நாவால்‌ நக்குவான்‌. 
தாவில்‌ காயம்‌ ஏற்படாவிடின்‌, அவன்‌ குற்றமற்றவனாகச்‌ 
அருதுப்படுவான்‌7 குற்றவாளி சில சமயங்களில்‌ தெய்வச்‌ 
அலைக்கு முன்‌ சத்தியம்‌. செய்துவிட்டு, நெருப்பில்‌ காய்ந்து 
கொண்டிருக்கும்‌ இரும்பை எடுப்பதுமுண்டு, காயம்‌ 
- பட்டால்‌ குற்றத்துக்கு உரிய தண்டம்‌ விதிச்சப்படுவான்‌) 
சிலைக்குமுன்‌ ஒரு பாத்திரத்தில்‌ காச்சிய நெய்‌ இருக்கும்‌. 
தான்‌ குற்றம்‌ செய்யவில்லை என்று சத்தியம்‌ செய்தவன்‌, 
இரண்டு விரல்களை நெய்யுள்‌ விடுவான்‌. உடனே அவ்விரல்‌ 
-கள்‌ ஓரு துணியால்‌ சுற்றப்பட்டு முத்திரை வைக்கப்படும்‌. 
மூன்றாம்‌ நாள்‌ . அச்கட்டு நீக்கப்படும்‌, விரல்களில்‌ காயம்‌ 
இருந்தால்‌ அவன்‌ சடுமையாக தண்டிக்கப்படுவான்‌. இம்‌. 
மூன்று சோதனைகளும்‌ கி. மி, 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ விசய 
_நகர ஆட்சியில்‌ வழக்கில்‌ இருந்குன," ப 


. குடுமியான்‌ மலைக்‌ கோவில்‌ கருவறையிலிருந்து விலை. 
பூயாந்து நசை களவாடப்பட்டது. ஐயுறப்பட்ட சிவபிராம 

-ணரைப்‌ பக்கத்துச்‌ சிற்றரசர்கள்‌ -- பேரூர்சள்‌ -- நாடுகள்‌ - 
.. இவற்றைச்‌ சேர்ந்த தலைவர்கள்‌ கூடி. விசாரித்தனர்‌; பெரிய 
. பட்டர்களையும்‌ கலந்து யோடத்தனர்‌. அம்மண்டலத்‌ தலைவன்‌ 

முன்னிலையில்‌ இவ்விசாரணை நடைபெற்றது. குற்றவாளிகள்‌ 

காய்ச்சிய. இரும்பைப்‌ பிடிக்கும்படி .கட்டளையிடப்பட்‌ 
டனர்‌. நால்வர்‌ கைகளில்‌ காயம்‌ பட்டது. மற்றொரு குற்ற 

வாளி தன்‌ குற்றத்தை ஒப்புக்கொண்டான்‌. குற்றவாளிகள்‌ 


172 சீ 1911, 246 ம1917, 506 041918, 279 ம 1927 
4 1. 10192. 2 233. 


சட்டம்‌--முறை--காவல்‌ 93: 
- அனைவரும்‌ *சிவத்துரோடிகள்‌” என்று தீர்மானிக்கப்பட்டுச்‌ 
சிறையில்‌ அடை க்கப்பட்டனர்‌. அவர்களுடைய நிலங்களும்‌- 
பிற உடைமைகளும்‌ “திருநாமத்துக்காணி” என்ற பெயரில்‌”: 
கோவிலுக்குச்‌ சேர்க்கப்பட்டன.  அச்சொ த்துக்கள்மீது- 
முன்பே பணம்‌ கொடுத்தவர்‌, கோவிலிருந்து பணம்‌ பெற்றுக்‌: 
கொண்டு, தங்கள்‌. அடைமானத்தை விடும்படிக்‌ கட்டளை- 
பிறப்பிக்கப்பட்ட து. 





சில சுல்வெட்டுச்‌ செய்‌ திகளிலிருந்து கோவில்‌ அதிகாரி" 
களும்‌ ௨ளர்‌ அவையினரும்‌ திருடு முதலிய குற்ற வழக்குகளை 
விசாரிக்கும்‌ உரிமை பெற்றிருந்தனர்‌ என்பது தெரிகிறது. 
ஒரு கோவில்‌ திருட்டு வழக்கில்‌ குற்றவாளியின்‌ சொத்துப்‌- 
பறிமுதல்‌ செய்யப்பட்டது ; ஒரு கை வெட்டப்பட்டது 7: 
அவன்‌ கிராமத்திலிருந்து விரட்டப்பட்டான்‌."” 


தண்டனை 


குற்ற வழக்குகளில்‌ குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை 
மென்மையாகவும்‌ வன்மையாகவும்‌ இருந்து வந்தது. பணம்‌. 
தண்டமாக விதித்தல்‌, சிறையில்‌ கைகால்களை வெட்டுதல்‌, 
தூக்கிலிடுதல்‌, குத்திக்‌ கொலை செய்தல்‌, யானையின்‌ காலால்‌: 
இடறுவித்தல்‌ முதலிய தண்டனைகள்‌ கொடிய குற்றவாளி” 
'களுக்கு விதிக்கப்பட்டன. இவற்றோடு குற்றவாளிகளின்‌: 
சொத்துக்கள்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்டன. 


சங்க காலத்தில்‌ சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய இள்ளி* 
வளவன்‌ மலையமான்‌ மக்களை யானைக்கு இட்டுக்‌ 
கொல்ல நினைத்தான்‌ என்பது புறப்பாடலால்‌ அறிகன்‌- 
ரோம்‌.” ப ம 


1. 118. 07 9020112008; 30815, 69. 


2, 704 867. 
3. செ, 46 


ஷீ ப ப தமிழக ஆட்சி 
கவடு ்ட பபட்டப படன்‌்‌ 
பல்லவர்‌. காலத்தில்‌ சமண சமயத்தைத்‌ தாக்கிப்‌ 
பிரசாரம்‌ செய்த திருநாவுக்கரசர்‌ யானையால்‌ கொல்ல 
விடப்பட்டார்‌ ; விடம்‌ கலந்த உணவு உண்ணுமாறு 
.தூண்டப்பட்டார்‌ ; . நீற்றறையில்‌ போடப்பட்டார்‌ ; கல்‌ 
லோடு கப்டிக்‌ கடலில்‌ எறிபட்டார்‌.” இவை பல்லவர்‌ 
. தரலத்துக்‌ கொடுந்தண்டனைகள்‌ என்னலாம்‌. 


பிற்காலச்‌ சோழர்‌ ஆட்சியில்‌, “ குற்றம்‌ வன்மை 
வாய்ந்ததாயின்‌, குற்றவாளி மரச்சட்டத்தில்‌ கட்டப்படு 
வரன்‌; 50 முதல்‌ 100 அடி வரை தடிகொண்டு அடிக்கப்படு 
வான்‌. கொடிய குற்றமாயின்‌, யானையின்‌ காலால்‌ இடறப்‌ 
. பட்டுக்‌ கொல்லப்படுவான்‌,** என்று செள-ஐ-குவா என்ற 
சன யாத்திரிகர்‌ குறித்துள்ளார்‌.” 
விசய நகர ஆட்சியில்‌, திருடனுடைய ஒரு காலையும்‌ 
. சையையும்‌ வெட்டிவிட்டனர்‌. மிகப்‌ பெரிய அளவில்‌ 
... திருட்டு நடத்திய குற்றவாளி தூக்கிலிடப்பட்டான்‌. அரசத்‌ 
துரோகம்‌ செய்த பெருமக்கள்‌ (வயிற்றின்‌ வழியாக) சமு 
பவேற்றப்பட்டனர்‌ ; கூர்மையான மரச்கழமு செலுத்தப்‌ 
பட்டுக்‌ கெரல்லப்பட்டனர்‌. அரசத்‌ துரோகம்‌ செய்த. 
சதாரண மக்கள்‌ பொது . இடங்களில்‌ நிறுத்தப்பட்டுக்‌ 
கழுத்து வெட்டப்பட்டனர்‌. அரசனையே கொல்ல நினைத்த 
"கொடியவர்‌ நெருப்பில்‌ இட்டுக்‌ கொல்லப்பட்டனர்‌. அவர்‌ 
தம்‌ குடும்பங்கள்‌ நாட்டைவிட்டே விரட்டப்பட்டன. இல 
. சமயங்களில்‌ இறக்கும்‌ கக்‌ குற்றவாளிகள்‌ சித்திரவனதக 
செய்யப்பட்டனர்‌.” 


.... சங்ககாலத்தில்‌ கு ற்றவாளிகளை வைக்கச்‌ சிறைச்சாலைகள்‌ 
இருந்தன. : காவிரிப்பூம்பட்டினத்தில்‌. மணிமேகலையின்‌ : 
காலத்தில்‌. சிறைக்கோட்டம்‌ இருந்தது. அது. அவள்‌ 
..... 1], இருதாவுக்கரசர்‌ புராணம்‌, செ. 95132 


2. 9, 14, 08.16, ற. 143 
3. ஒ611, & நிராக பிறறாச, ற, 383--4, 


அட்டம்‌--முறை--காவல்‌ 95 








-வேண்டுகோளால்‌ அறச்கோட்டம்‌ ஆக்கப்பட்டது என்று 
மணிமேகலை காப்பியம்‌ கூறுகிறது. பிற்காலத்திலும்‌ கறைகள்‌ 
இருந்தன. 


ஒருவனைக்‌ கொன்றவன்‌ கொல்லப்பட்டவனுடைய 
ஊர்க்கோவிலில்‌ "விளக்கெரிப்பதாக ஒப்புக்‌ கொள்கிறான்‌. 
இதற்குக்‌ கொல்லப்பட்டவன்‌ உறவினர்கள்‌ இசையின்‌, 
கொலையாளி தண்டனையின்றி விடப்படுவான்‌. . இதனைக்‌ 
குறிக்கும்‌ கல்வெட்டுக்களும்‌ இருக்கின்றன." 


சில பகுதிகளில்‌ கடுமையான குற்றங்களுக்குத்‌ தண்டப்‌ 
பணம்‌ வரூலிக்கப்படும்‌, ஒரு கன்னிப்‌ பெண்ணைக்‌  கெடுத்‌ 
தவன்‌ 108 பொன்‌ தண்டம்‌ கட்டவேண்டும்‌ ; வேறு பெண்‌ 
பிள்ளையைக்‌ கெடுத்தவன்‌ 32 பொன்‌ தண்டம்‌ செலுத்த 
வேண்டும்‌ ; காதை அறுத்தவன்‌ 16 பணம்‌ கட்டவேண்டும்‌ 
என்று ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகிறது." இச்‌ செய்திகளை 
உணர்த்தும்‌ கல்வெட்டுக்கள்‌ சிலவுண்டு,” 


காவற்‌ படை 


ஊளர்‌.களில்‌ களவு முதலியன நடைபெருது காப்பது ஊர்க்‌ 
காவலர்‌ கடமை. ஊரர்க்காவலரே இக்காலத்தில்‌ போலீசார்‌ 
எனப்படுகின்றனர்‌. . மதுரையில்‌ சங்க காலத்தில்‌. ஊர்க்‌ 
காவலர்‌ இருந்தனர்‌. .** அவர்கள்‌, அனைவரும்‌ கண்ணுறங்கும்‌ 
நடு யாமத்தில்‌ நகரத்‌ தெருக்களில்‌ சுற்றி வருவர்‌ ; புலி 
போலும்‌ வீரமுடையவர்‌ ; அஞ்சாமை மிக்கவர்‌ ; கள்வரின்‌ 
சூழ்ச்சிகளை அறிந்தவர்‌. குறி தவறாது அம்பு எய்வதில்‌ 
வல்லவர்‌ ; மழையால்‌ தெதருவில்‌ : நீர்‌ மிகுந்திருப்பினும்‌, 
இருள்‌ கவிந்து இருப்பினும்‌, தம்‌ கடமையைச்‌ செய்வர்‌. 
அவர்கள்‌ சரிய நிறத்தினர்‌ ; கரிய உடையினர்‌.. அவர்கள்‌ 


1. 48 ரி18970௦., 


2. 1, 125.1, 236, 
3. மடி, மி இயயயி2௦க்‌ 818716, 484, 913 


96. ப தமிழக ஆட்சி ' 
தனன அனற ல் ப்ப டட அ கவல ப்ட் பனக ப்ப ப ப ட பவட வம ப படட படட 
கையில்‌ வாள்‌ பிடித்திருப்பர்‌. அவர்சள்‌ இடையில்‌ நாலேணி' 
இருக்கும்‌ ; காற்றினும்‌ கடிஇற்‌ செல்லும்‌ கள்வரையும்‌ 
கட்டிப்‌ பிடிக்கும்‌ வலிமை . உடையவர்‌ ££ என்று மதுரைக்‌. 
காஞ்சி தெரிவிக்கின்றது. சோழ நாட்டு நகரங்களில்‌ 
இரவில்‌ இடையாமத்தில்‌ ஊர்‌ காப்பவர்‌ விளக்குடன்‌ 
சென்று ஊரைக்‌ காத்தனர்‌ என்பது தெரிடிறது.* 

சிற்றூர்களில்‌ அர்ச்சாவலர்‌ போலீஸ்‌ வேலையைச்‌ 
செய்து வந்தனர்‌, இவ்வாறே நாடு என்னும்‌ பெரும்‌ பிரிவை 
நாட்டுக்காவலர்‌ காத்து வந்தனர்‌, இவர்கள்‌ முறையே பாடி, 
காவலர்‌ என்றும்‌ நாடு காவலர்‌ என்றும்‌ கல்வெட்டுக்களில்‌ 
பெயர்‌ பெற்றனர்‌, இவர்களுக்கு ஊரைச்‌ சேர்ந்த 
ஒவ்வொரு வீட்டாரும்‌ ஆண்டுக்கு இவ்வளவு நெல்‌ என்று 
கொடுத்து வந்தனர்‌. பல . ஊர்களில்‌ ஊரவையினா்‌ 
இவர்களுக்கென்று நிலத்தைச்‌ சொந்தமாக விட்டிருந்சனர்‌. 
அளர்க்காவல்‌ அல்லது நாடு காவல்‌ முறையே பரம்பரை 
வேலையாக இருந்து வந்தது, அக்காவலர்‌ அரசத்‌ துரோகம்‌. 
செய்யின்‌, வேலை போய்விடும்‌ ; நிலமும்‌ ' பறிக்கப்படும்‌. . 
களரார்‌ காவலருக்குக்‌ கொடுப்பது. மெல்‌ மட்டுமன்று, 
-பராரக்கிரம பாண்டியன்‌ காலத்தில்‌ தெல்‌ விளையும்‌ ஓவ்வொரு. 
“மா” நிலத்திலும்‌ ஒரு கலம்‌ நெல்லும்‌, ஒவ்வொரு பாக்கு . 
மரத்திற்கும்‌ வீசம்‌ பணமும்‌, கரும்பு, மருக்கொழுந்து, இஞ்?, 
வ௱ழை விளையும்‌ ஒவ்வொரு *மா” .நிலத்திற்கும்‌ 5 பணமும்‌. 
ஒவ்வொரு . வீட்டிற்கும்‌ 2 பணமும்‌ ஊைர்க்காவளருக்குக்‌ 
"கொடுக்கப்பட்டன என்று ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகிறது." 

்‌. சாரின்‌. அளவுக்குத்‌ தக்கபடி ஊர்க்காவலர்‌ சிலராயும்‌,.. 
பலராயும்‌ இருத்து வந்தனர்‌. இரு வொற்றியூரில்‌ :48 காவல்‌: 
காரர்‌ பணியாற்றி வந்தனர்‌.*. விசய நகரத்தில்‌ மட்டும்‌. 
12,000 நகரக்காவலர்‌ இருந்‌ ஈனரஈம்‌.  - 
்‌ 1. மதுரைக்‌ காஞ்சி, வறி 632-647 

3. புறநானூறு, செ; 37 


3. 407 மீ] 
4. 240 மீ1912. 


சட்டம்‌--முறை--காவல்‌ 97 


நாடு என்னும்‌ பெருநிலப்‌ பரப்பை அண்டு வந்தவன்‌ 
நாடாள்வான்‌ எனப்பட்டான்‌. அவன்‌, தன்‌ £ழ்க்‌ காவலர்‌ 
பலரைத்‌ தலையாரிகள்‌ என்ற பெயரில்‌ நியமித்து நாடு காவல்‌ 
. வேலையைப்‌ பார்த்து வந்தான்‌. முன்‌ சொன்ன முறையில்‌ 
வந்த நாடு காவல்‌ வருமானம்‌ அவனைச்‌ சேர்ந்தது. அவன்‌ 
அத்தொகையிலிருந்து தன்‌ ஆட்களுக்குத்‌ தங்கள்‌ தோறும்‌ 
பணமாகவோ, நெல்லாகவோ சம்பளம்‌ கொடுத்து வந்தான்‌. 

பெருநாடு பல சிறு நாடுகளாகப்‌ பிரிக்கப்பட்டுச்‌ சிற்றரசர்‌ 
பலர்‌ கையில்‌ இருந்து வந்தது. ஓவ்வொரு சிற்றரசரும்‌ 
குத்தம்‌. நாட்டைக்காவல்‌ புரிந்தனர்‌; வருவாயில்‌ ஒரு பகுதி . 
பேரரசனுக்கும்‌ ஒரு பகுதி தங்களுக்கும்‌ ஒரு பகுதி தம்‌ 
காவலுக்கு உட்பட்ட நாட்டு நலத்துக்கும்‌ செலவழித்தனர்‌. 
இங்ஙனம்‌ செய்து வந்தவர்களே நாயக்கர்‌ காலத்துப்‌ பாளையக்‌ 
காரர்கள்‌. 

- அடுத்தடுத்த இரண்டு நாட்டுத்‌ தலைவர்சள்‌ தம்முள்‌ 
அமைதியின்‌ பொருட்டு உடன்படிக்கை செய்து கொள்‌ 
வதுண்டு, இதனால்‌ இரு நாடுகளிலும்‌ அமைதியே நிலவி 
யிருக்கும்‌. ப ப ப 

நகரத்தில்‌ தஇிருட்டோ கொள்ளையோ . நடப்பின்‌,, 
அளார்க்காவலர்‌ கடுமையாகத்‌ தண்டிக்கப்படுவர்‌, . ஒரு குறிப்‌ 
பிட்ட இடத்தில்‌ ஒருவன்‌ கொள்ளை யடிக்கப்பட்டால்‌, அந்த. 
இடம்‌ எத்த நாட்டைச்‌ சேர்ந்ததோ, அந்த நாட்டுக்‌ காவல்‌ 
தலைவன்‌ பொருளை இழந்தவனுக்குத்‌ தண்டம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று விசய நகர வேந்தர்கள்‌ கட்டளையிட்டி 
ருந்தனர்‌. விசய நகரத்தில்‌ மட்டும்‌ 12,000 . நகரக்‌ 
காவலர்‌ இருந்தனர்‌. ஓவ்வொருவருக்கும்‌ மாதம்‌ 30 பணம்‌ . 
சம்பளம்‌ கொடுக்கப்பட்டது என்று லரலாறு கூறுகிறது. 
விசயநகர ஆட்சியில்‌ காவல்காரர்‌ என்ற பெயரில்‌ ஊர்க்‌ 
காவலர்‌ இருந்தனர்‌, பெரு-நாட்டில்‌ சிறப்புப்‌ பகுதிகளில்‌- 
எல்லைப்புறப்‌ பகுதிகளில்‌- அரசாங்க நிலைப்படைகள்‌ வைக்கப்‌ 
- பட்டிருந்தன. அவர்கள்‌ அப்பகுதிகளில்‌ நாடுகாவற்‌ பணியைச்‌ 
செய்து வந்தனர்‌,” ட 
1, 5ம்‌ நற யக, நடு) நற. 244-247 
7 


7. படை 
போர்க்காரணங்கள்‌ 


(1) நாடு பிடிக்கும்‌ வேட்கை போருக்கு ஒரு காரண 
மாகும்‌. 


(2) ஒரு தமிழரசன்‌ மற்ற இரு தமிழரசரை வென்று 
மூன்று முடிகளைத்‌ தானே சூடிக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
ஆவலும்‌ போருக்குரிய காரணமாகும்‌. 


(3 ஓர்‌ அரசன்‌ மகளை மணமுடிக்க இயலாது ஏமாற்றம்‌ 
அடைதல்‌, அரசர்கள்‌ அப்பெண்ணின்‌ நாட்டின்மீது போர்‌ 


- தொடுத்தற்கு ஒரு காரணமாகும்‌. மூவேந்தரும்‌ பறம்பு 


மலையை முற்றுகை இட்டதற்கு இது காரணமாகக்‌ கூறப்‌ 
பட்டது. 


(4) தன்‌ ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்கள்‌ கப்பங்கட்ட 
தவறியபோது அரசன்‌ போர்‌ புரியவேண்டிய நிலை எற்பட்டது . 
முதற்‌ குலோத்துங்கன்‌ கலிங்கத்தின்‌ மீது படையெடுத்தது 
இதற்காகத்தான்‌. 

(5) அரசர்கள்‌ தங்கள்‌ நாடுகளுக்கு இடைப்பட்ட 
நிலப்பகுதியைத்‌ தம்‌ ஆதிக்கத்தில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. என்ற ஆவலாலும்‌ பல போர்கள்‌ மூண்டன. 
இருஷ்ணை, துங்கபத்திரை ஆறுகளுக்கு இடைப்பட்ட 
இடத்தைப்‌ பற்றிச்‌ சோழருக்கும்‌--சாளுக்கியருக்கும்‌, விசய 
நகர அரசருக்கும்‌--பாமினி அரசர்களுக்கும்‌ அடிக்கடி போர்‌. 
கள்‌ மூண்டன என்பது வரலாறு கண்ட உண்மையாகும்‌. 


படை | | 99. 


ஙபடைவகை 





'படைகுடி கூழ்‌அமைச்சு நட்பரண்‌ ஆறும்‌ 
உடையானள்‌' அரசருள்‌ ஏறு" 


என்னும்‌ குறளில்‌ படை முதற்சண்‌ கூறப்பட்டிருத்தல்‌, 
படையின்‌ சிறப்பை நன்கு உணர்த்துவதாகும்‌. இந்த உண்‌ 
மையைத்‌ தமிழரகர்கள்‌ நன்கு உணர்ந்திருந்தனர்‌. . தொல்‌: 
காப்பியம்‌--புறத்திணைஇயலில்‌ படைகளைப்‌ பற்றிய விவரங்களும்‌, 
போர்களைப்‌ பற்றிய விவரங்களும்‌ நன்குவிளக்கப்பட்டுள்ளன , 
படை பல பிரிவுகளாகப்‌ பிரிந்து, பல பெயார்சளைப்‌ பெற்றி 
த்தது. அது, அணி, உண்டை, ஒட்டு எனப்பல பெயர்கள்‌ 
பெற்றது, முதல்‌ வரிசைப்‌ படைகள்‌ ஆக்கம்‌, தார்‌ (கொடிப்‌ 
படை.), தூசி, நிரை என்றும்‌, பின்‌ வரிசை கூழை என்றும்‌ 
பெயர்கள்‌ பெற்றன. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்‌. 
படை என்று, படை பல ட டதத 


தேர்‌. ஞா 
தேர்‌ மிகச்‌ சிறியது; வீரனும்‌ ' பாகனும்‌ இருக்கத்தக்க 
அளவில்‌ செய்யப்பட்டது. தேரில்‌ மர வேலைப்பாடு. மிகுது- 
யல நிறங்கள்‌ பூசப்பட்டிருந்தன. தேரைக்‌ குதிரைகள்‌. 
. இழுத்துச்‌ சென்றன. சோழன்‌ உருவப்‌ பல்‌ தேர்‌ இளஞ்சேட்‌ 
. சென்னி குதிரை பூட்டப்‌ பெற்ற பொன்‌ தேரின்மீது பொலி 


வோடு காணப்பட்டான்‌. என்று பரணர்‌ பாடியுள்ளார்‌... 


“உருவப்பல்‌ தேர்‌” என்ற தொடர்‌, அச்சோழனிடம்‌ : நன்கு 


அமைச்கப்பெற்ற பல தேர்கள்‌ இருந்தன என்பதைத்‌ தெரி 


விக்கிறது, சோழன்‌ : குராப்பள்ளித்‌ துஞ்சிய பெருந்‌. திரு: 


மாவளவன்‌, “காற்று இயங்கினாற்‌ . போலும்‌ தாவுதல்‌ ... 


உடைத்தாகிய கதியை உடைய குதிரையோடு. கொடி, 
அசையும்‌ உச்சியை உடைய தேரை உடையவன்‌." புற 
தானூரற்றில்‌ மட்டும்‌ ஏறத்தாழ. 25 செய்யுட்சுளில்‌ தேர்‌ 





1 புறம்‌, செ.ச்‌ 
2. . புறம்‌ செ. 197 


100 ப ப தமிழக ஆட்சி 


அகவல்‌ வக்ளையஷி 





அவத 








குறிக்கப்பட்டுள்ளது. தேர்ப்பாகர்‌ இருந்தனர்‌. தேர்‌ 
மொட்டு, தேர்வட்டை முதலிய தேரின்‌ உறுப்புக்கள்‌ கடை, 
சுளில்‌ விற்கப்பட்டன. தேர்ப்பாகர்‌ *தேர்‌ ஊருநர்‌” என்று 
பெயர்‌. பெற்றனர்‌. இவை அனைத்தையும்‌ தோக்க, சங்க 
காலத்தில்‌ தேர்கள்‌ பயன்பட்டன என்பது டெசிவாகத்‌ 
தெரிசின்றக. பாரிவள்ளல்‌ முல்லைக்குத்‌ தேர்‌ ஈந்தான்‌ 
என்பதும்‌ இங்கு நினைச்சுத்‌ தரும்‌, ஆயின்‌, தேர்ப்படை. 
என்று ஒரு படை. இருந்தமைக்குச்‌ சான் றில்லை." 


யானைப்‌ படை 


சேரநாடு யானைகளுக்குப்‌ பெயர்‌ போனது. ஆய்வள்ளல்‌ 
பரிசிலருக்கு யானைகளையே பரிசாகக்‌ கொடுத்தான்‌ என்றூ 
புறநானூறு புசல்கின்றது. அரசன்‌ ஏறிச்‌ சென்ற யாள 
நெற்றிப்பட்டம்‌ உடையது; வேறு பல ஆபரணங்களை 
உடையது? தந்தத்தில்‌ பூணை உடையது,” யானைமீது 
அரசனது கொடி காற்றில்‌ அசைந்தாடிக்‌ கொண்டிருந்தது. 
அரசன்‌ யானைமீது சென்று பகைவர்‌ கோட்டைக்‌ கதவுகளை 
அதன்‌ கொம்புகளால்‌ குத்தச்‌ செய்வான்‌. யானைகள்‌ தம்‌: 
கொம்புகளால்‌ குத்தக்‌ சுதவுகளை உடைத்தன, கணைய 
மரத்தை முறித்தன; போர்க்‌ களத்தில்‌ புகுந்து பகை வீரரைச்‌ 
சிதறடித்தன: பகைவருடைய  மதிலரண்களை அழித்தன,4 
“சோழன்‌ முடித்தலைக்‌ கோப்பெருநற்கிள்ளி ஏறியிருந்த 
யானை  எமனைப்‌ போன்ற தோற்றமுடையது; சடலில்‌ . 
செல்லும்‌ கப்பல்‌ போலவும்‌ விண்மீன்களுக்கு இடையே 
செல்லும்‌ முழுமதி போலவும்‌ காணப்பட்டது. அது 
1, சிலம்பு, காதை 5, வரி 55) ர 
2. “தானை யானை குதிரை என்ற 
........ நோனார்‌ உட்கும்‌ மூவகை நிலையும்‌?” - 
"என்பது தொல்காப்பியம்‌--புறத்‌இணை இயல்‌, சூ. 17 
3. புறநானூறு, 326, 153, 97. 
4. புறநானூறு, 3, 6,9, ப, 31... 


ய்டை 101 ப 


மறவர்கள்‌ புடை சூழச்‌ சென்றது.”” என்று ஒரு செய்யுள்‌ 
பேசுகின்றது." 


யானைப்படை வீரர்‌ வேல்களைத்‌ தாங்கப்‌ போரிட்டனர்‌. 
சிறூர்‌ மன்னன்‌ படைகளை எதிர்த்துப்‌ போரிட்ட யானைகள்‌ 
அம்புகளால்‌ தாக்குண்டு தம்‌ பெண்‌ யானைகள்‌ நாணும்படி. 
ஓடின." நெடுங்கிள்ளிக்கும்‌ நலங்கிள்ளிக்கும்‌ நடைபெற்ற 
போரில்‌ யானைகள்‌ பங்ரு கொண்டன என்று கோவூர்கிழார்‌ 
குறித்துள்ளார்‌.” தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
பாண்டியன்‌ தெடுஞ்செழியனிடமும்‌ யானைப்படை இருந்தது 
என்று முல்லைப்பாட்டு மொழிகூன்றது. பகைவரது 
கோட்டைக்‌ கதவுகளை உடைக்கும்‌ முயற்டியில்‌ - தனது 
கொம்பு ஓடிந்ததால்‌ சோழனது ஆண்‌ யான தன்‌ பிடியைப்‌ 
பார்த்து வெட்கப்பட்டது. என்று முத்தொள்ளாயிரம்‌ கூறு 
கின்றது. சங்க காலத்தில்‌ யானையை வெல்லுவதே வீரனது 
கட்மை என்று சுருதப்பட்டன என்பது, 


11 களிறெறிந்து பெயர்தல்‌ காளைக்குக்‌ கடனே *** 
என்ற புறப்பாட்டு அடியால்‌ தெளிவுறும்‌, 


மூயலைக்‌ குறி தவறாமல்‌ எய்த அம்பைக்‌ கையில்‌ 
பிடிப்பதைவிட, யானை மேல்‌ எறிந்து தவறிய லேலைக்‌ 
கையிற்‌ பிடித்தல்‌ சிறந்தது என்று வள்ளுவர்‌ கூறியுள்ளார்‌." 
இதனால்‌ யானையை எய்வதே விரனுக்கு அழகு என்பது பெறப்‌ 
பட்டது; கோழிப்‌ போர்‌, கெளதாரிப்‌ போர்‌, ஆம்டுக்‌ 





1. புறநானூறு, செ, 13. 
2. புறநானூறு, செ. 308. . 
3. புறநானூறு, செ, 444... 
4... ழே, செ. 312. 
5, அதிகாரம்‌, 78, செ. 2. 


102. தமிழக ஆட்சி 








 இடாய்ப்‌ போர்‌ என்பவை போல யானைப்‌ போரும்‌ சங்க 
காலத்தில்‌ நடைபெற்றது என்பது, 
ப “* குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌ '* 


என்ற குறளடிகளால்‌ அறியலாம்‌. 


பல்லவர்களும்‌ யானைப்படை, வைத்திருந்தனர்‌ என்‌ 
பதைக்‌ கூரம்‌ பட்டயங்களும்‌, காஞ்சி வைகுந்தப்‌ பெருமாள்‌ 
கோவில்‌ சிற்பங்களும்‌ உணர்த்துகின்றன. செள-ஜு-குவா 
என்ற சீன யாத்திரிகர்‌ சோழ மண்டலக்‌ கரையிலிருந்த போர்‌ 
யானைகளைப்பற்றிப்‌ ே பசுமிடத்து, “அரசாங்கத்திடம்‌ 
அறுபதாயிரம்‌ போர்‌ யானைகள்‌ இருக்கின்றன, அவற்றின்‌ 
உயரம்‌ ஏழு அல்லது எட்டு அடி. இருக்கும்‌. ஒவ்வொரு 


. யானையின்மீதும்‌ ஓர்‌ அம்பாரி உண்டு, அதில்‌ வீரர்‌ பலர்‌ 


- இருந்துகொண்டு நீண்ட தொலைவு வரையிலும்‌ அம்புகளை 
. விடுவர்‌ ; பகைவரை நெருங்கியவுடன்‌ ஈட்டிகளை எறிவர்‌. 
- போரில்‌ வெற்றி பெற்றால்‌, யானைகளுக்குச்‌ சிறப்புப்‌ பெயர்‌ 
"இடப்படும்‌,”' என்று குறித்துள்ளார்‌." :*ஒரு யானை முப்பது 
வீரர்களைச்‌ சுமந்து செல்கிறது, ஒரு போர்‌ யானை ஏறத்தாழ 
_ 1500 மனிதர்களுக்குச்‌ சமமென்று சொல்லாம்‌. யானைகளின்‌ 
தந்தங்களில்‌ கூர்மையான போர்க்‌ கருவிகள்‌ கட்டப்படும்‌, 
யானைகள்‌ அவற்றைப்‌ பகைவர்மீது பாய்ச்சிப்‌ பசைவர்‌ 
படைகளில்‌ பெருங்குழப்பத்தை . உண்டாச்கும்‌,”* என்று 
'ஜார்டனஸ்‌: என்ற அயல்‌ நாட்டார்‌ கூறியுள்ளார்‌, 
்‌ தக்கோலப்‌ போரில்‌ இராசாஇத்தியன்‌ யானைமீது இருந்து 
போரிட்டான்‌. . முதலாம்‌ இராசாதிராசன்‌ கொப்பத்துப்‌ 
... போரில்‌. யானைமீதிருந்து போர்‌ புரிந்தான்‌. .: 


1. - அதிகாரம்‌, 76, செ. 8, 
2. 1.19, 8.1.5, 144 
_. ட்‌ ஷே, பக்‌, 206. 


படை ப 103 





குதிரைப்‌ படை 


சங்ககால அரசர்‌ தேர்களில்‌ காற்றைப்போலக்‌ கடுகி 
ஒடத்தக்க குதிரைகள்‌ இருந்தன என்பது முன்பு கூறப்‌ 
பட்டது, அரசனுக்குரிய ஆட்சி மன்றக்‌ குழுவினருள்‌ 
குதிரைப்படைத்‌ தலைவரும்‌ பங்கு கொண்டிருந்தனர்‌ என்று 
சிலப்பதிகாரம்‌ செப்புிறது. அவர்கள்‌ இவுளி மறவர்‌ எனப்‌ 
பட்டனர்‌. எனவே, சங்க காலத்தில்‌ பண்பட்ட குதிரைப்‌ 
படைகள்‌ இருந்தன -அ௮ப்படைகளுக்குத்‌ தலைவர்கள்‌ : 
இருந்தனர்‌ என்பன இதனால்‌ பெறப்படுகின்றன அ௮ல்லவ௱ ? 
குதிரைகள்‌ சிந்து, பாரசீகம்‌, அரேபியா முதலிய நாடுகளி 
லிருந்து மிகப்‌ பலவாகத்‌ தமிழகத்தில்‌ இறக்குமதி செய்யப்‌ 
பட்டன, 


பாண்டியனது அமைச்சரான மணிவாசகர்‌ திருப்பெருந்‌ 
துறையில்‌ இறக்குமதியான குதிரைகளை வாங்க அரசாங்கப்‌ 
பணத்துடன்‌ திருப்பெருந்துறைக்குச்‌ சென்றார்‌ என்ற. 
வரலாற்றுச்‌ செய்தி, இ. பி. 9-அம்‌ நூற்றாண்டிலும்‌ 
பாண்டியர்‌ குதிரைகளை. வாங்கினர்‌ என்பதை உணர்த்து 
வத௱கும்‌. ப 

சி. பி. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாண்டிய நாட்டைப்‌ 
பார்வையிட்ட மார்க்கோ போலோ என்பவர்‌, பாண்டியன்‌ 
ஆண்டுதோறும்‌ இரண்டாயிரம்‌ குதிரைகளை - வாங்கி 
வந்தான்‌. ஒவ்வொரு கப்பலிலும்‌ பிற பொருள்களோடு 
குதிரைகளும்‌ வந்தபடி இருந்தன. ஒரு குதிரையின்‌ 
விலை ஏறத்தாழ 400. ரூபாய்‌ முதல்‌ 1200 ரூபாய்‌ வரை. 
இருந்தது. தமிழகத்தில்‌ வெப்பத்தாலும்‌, வளர்ப்பு 
முறைத்‌ தவற்றாலும்‌ குதிரைகள்‌ அடிக்கடி, நோயுறுதலும்‌, 
இறத்தலுமாக இருந்தன.?! என்று குறித்துள்ளார்‌. 


1. 8, 73, 88. 7. ற௦ம்டு, றற. 16 - 168. 


104 தமிழக ஆட்சி - 


வைகையை வையா வைையஹ்கிக் கைன ்வவையைவ வாவைவனைவள சைவ வவவ்வைளுவை வைனை வைய அணைவைவைககைங்க்வைவவு வைய வைவை கவை ய வையை வளையை 


"காலாட்படை 


சங்ககாலப்‌ போர்வீரர்‌ மறவர்‌ எனப்பட்டனர்‌. மறம்‌- 
வீரம்‌, அவர்கள்‌ வில்‌, வேல்‌, வாள்‌ முதலிய போர்க்கருவி 
களைக்‌ கொண்டு போரிட்டனர்‌. **எம்‌ அம்பு கடிவிறிதும்‌ 
நும்‌ அரண்‌ சேர்மின்‌'* என்ற புறப்பட்டு அடியால்‌, வில்லும்‌ 
அம்பும்‌ இருந்தமை வெளியாகும்‌. அவர்கள்‌ பசுக்களைக்‌ 
கவர்தல்‌, அகழி தாண்டிக்‌ கோட்டையைப்‌ பிடித்தல்‌, வெட்ட 
வெளியில்‌ போரிடல்‌ முதலிய பல இறப்‌ போர்களில்‌ வல்லு 
நராய்‌ இருந்தனர்‌. அவர்‌ முன்படை. வீரா்‌, பின்படை வீரர்‌, 
துணைப்படை. வீரர்‌ எனப்பல பெயர்களுடன்‌ இருந்தனர்‌, 


படைவீரர்‌ தங்கள்‌ அரசனிடம்‌ மிக்க அன்பும்‌ பக்தியும்‌ 

.. கொண்டிருந்தனர்‌; அவனுக்காக உயிர்‌ விடவும்‌ துணிந்தனர்‌. 
போரில்‌ முன்‌ வைத்த காலைப்‌ பின்‌ வைக்கலாகாது -- போரில்‌ 
புறங்காட்டலாகாது என்பது தமிழர்‌ போர்‌ அறம்‌. மார்பில்‌ 

காயம்பட்ட வீரனையே அவன்‌ மனைவி பாராட்டுவாள்‌. குடும்‌ 
பத்திலுள்ள ஆடவர்‌ அனைவரும்‌ போரில்‌ இறந்தாலும்‌ அக்‌ 
குடும்பப்‌ பெண்கள்‌ மிக்க ம௫ழ்ச்சி அடைவர்‌; ௪ம்‌ ஆடவர்‌ 

 பே௱ரர்த்திறனைப்‌ பாராட்டிப்‌ புகழ்வர்‌. வீரமகளிர்‌ போர்க்‌ 
களம்‌ சென்று இறந்த தம்‌ சணவர்‌ உடலைத்‌ தழுவி உயிர்‌ 
விடுவர்‌. இவையெல்லாம்‌ சங்ககாலச்‌ செய்இகள்‌. 


... சங்ககால வீரர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌. அனைத்தும்‌ 
தொல்காப்பியம்‌ புறத்திணை இயல்‌, புறநானூறு, பதிற்றுப்‌ 
பத்து, சிலப்பதிகாரம்‌ இவற்றில்‌ பரக்கக்‌ காணலாம்‌, 


ப்‌ தமிழரசர்‌ முக்கியமான எல்லைப்பகுஇகளில்‌ கோட்டை, 
சை. அமைத்து, அங்கு நிலைப்படைகளை வைத்திருந்தனர்‌, 
பேரரசர்க்கு அடங்கிய சிற்றரசர்‌ தம்‌ அளவுக்கு ஏற்றபடி 
படைகளை. . வைத்திருந்தனர்‌; உணவு, உடை, ஊதியம்‌ 
இவற்றை வீரர்களுக்கு வழங்கினர்‌; 


படை 105 
கணவ வல்‌ டப்ப ட்டு கவவைஎ பட ட ப்ப பவ ப்பட்ட பட்ட்ட பட்டம்‌ 

பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ நாட்டுப்படை, கைக்‌ 
'கோளப்‌ பெரும்‌ படை, வேளைக்காரப்படை எனப்‌ பலவாறு 
படைகளுக்குப்‌ பெயர்கள்‌ அமைந்திருந்தன. ' அரசாங்கப்‌ 
படையில்‌ பல பிரிவுகள்‌ இருந்தன. பண்பட்ட வீரர்‌ படையே 
“கைக்‌ கோளப்‌ பெரும்‌ படை" எனப்பட்டது. முதலாம்‌ 
இராசராசன்‌ காலத்தில்‌ படையில்‌ 31 பிரிவுகள்‌ இருந்தன. ' 


வேளைக்காரப்படை என்பது, அரசனுக்கு ஆபத்து வரும்‌ . 
“வேளையிலும்‌, நாட்டுக்கு ஆபத்து வரும்‌ வேளையிலும்‌ தம்‌ 
உயிரையும்‌ மதியாமல்‌ போர்‌ புரியும்‌ வீரர்களைக்‌ சொண்டது. 
“தேவைப்பட்ட. போது வந்து உதவி புரியும்‌ நிலைப்படை இது” 
என்று ஆராய்ச்சியாளர்‌ கூறுவர்‌. **இன்னது செய்யத்‌ தவறி 
(னல்‌ இன்னவாறு மடிவோம்‌”” என்று சபதம்‌ செய்துகொண்ட. 
வீரரே வேளைக்காரர்‌ எனப்பட்டனர்‌. இவருள்‌ சிலர்‌ ஊர்களைப்‌ 
பாதுக்காத்தனர்‌; சிலர்‌ *இருச்சூல வேளைக்காரர்‌" என்று - 
. பெயரில்‌ கோவில்களைக்‌ கண்காணித்தனர்‌. வேளைக்காரப்‌ 
- படையினர்‌ பாண்டியனிடம்‌ *ஆபத்துதவிகள்‌* என்று பெயர்‌ 
- பெற்றனர்‌." ர 


சோழர்‌ காலத்தில்‌ மளையாளப்‌ படை, வடுகர்‌ படை என்ப ' 
னவும்‌ இருந்தன. சாதாரண காலத்திலும்‌ நாட்டைப்‌ 
பாதுக்காக்க அமைந்த படையே நாட்டுப்படை என்பது, *ஐந்‌. 
நூற்றுவர்‌' என்றார்‌ போன்ற வணிகர்‌ சங்கங்கள்‌ தங்கள்‌ 
வாணிகத்தின்‌ பொருட்டுப்‌ படைசுகா வைத்திருந்தன. வீரா்‌ 
களுக்கு விடப்பட்ட நிலங்கள்‌ அல்லது வருவாய்‌ அமரம்‌ எனப்‌ 
பட்டது.” ்‌ 
ப்டைக்கருவிகள்‌ 
'சிறத்த போர்க்கருவிகளாக இருந்தன, 
1 இம்மை ட 

2... 39], 395 61917; 532, 433 04 1917... 

௨ 3.1, நய நற, 259... 261. 


சங்க காலத்தில்‌ வேல்‌, வாள்‌, வில்‌ அம்பு மூதலியன. 





106 தமிழக ஆட்சி. 


ஜய ப்ய் வயல்‌ பவ்ய வ வைய வவ யவவைக ளவ யவையவைகைகளைசை ய வக சைகை னை வவ வதை ஸ்கை கைவ வைகையை களைவைகவைகைை 


மதுரைக்கோட்டை மதில்மீது 8ழ்வரும்‌ போர்க்கருவிகள்‌ 
இருந்தன என்று சிலப்பதிகாரம்‌ செப்புகிறது: வளைந்து 
தானே எய்யும்‌ இயந்திர வில்‌, கரியவிரலை உடைய குரங்கு 
போல்‌ இருந்து “சேர்ந்தாரைக்‌ கடிக்கும்‌ பொறி, கல்லை 
உமிழும்‌ சுவண்‌, காய்ந்து இறைத்தலால்‌ சேர்ந்தாரை வருத்‌. 
தும்‌ நெய்‌, செம்பை உருக்கும்‌ மிடா, உருக்காய்ச்சி எறிவ: 
. தற்கு எஃகு பட்டிருக்கும்‌ உலைகள்‌, கல்‌ இட்டு வைக்கும்‌ 
கூடை, தூண்டில்‌ வடிவாகச்‌ செய்து விடப்பட்டு வைத்து 
மதில்‌ ஏறும்‌ எதிரிகளைக்கோத்து வலிக்கும்‌ கருவி, கழுக்கோல்‌ 
போலக்‌ கழுத்தில்‌ பூட்டி முறுக்கும்‌ சங்கலி, ஆண்டலைப்புள்‌ 
வடிவாகப்‌ பண்ணிப்‌ பறக்கவிட உச்சியைக்கொத்தி மூளை 
யைக்‌ கடிக்கும்‌ பெ£றி வரிசைகள்‌, மதில்மீது ஏறுவோரை 
_ .மறியத்‌ தள்ளும்‌ இருப்புக்கவை, கழுக்கோல்‌, அம்புக்கட்டு,. 
- ஏவறைகள்‌, இிற்றம்புகள்‌ வைத்து எய்யும்‌ இயந்திரம்‌, 
மதிலின்‌ உச்சியைப்பிடிப்பவர்‌ கைகளைக்குத்தும்‌ ஊம்‌. 
பொறிகள்‌, பகைவர்மேல்‌ சென்று கண்ணைக்கொத்தும்‌. 
சச்சிலிப்பொறி, மதில்‌ உச்சியில்‌ ஏறினவர்‌ உடலைக்‌ 
“கொம்பால்‌ கிழிக்க இரும்பால்‌ செய்து வைத்த பன்றிப்‌. 
பொறி, மூங்கில்‌ வடிவாகப்பண்ணி அடிப்பதற்கு அமைத்து. 
பொறி, கதவுக்கு வலிமையாக உள்‌ வாயிற்படியில்‌ நிலத்தில்‌: 
விழவிடும்‌ மரங்கள்‌, கனையமரம்‌, விட்டேறு, குந்தம்‌, ஈட்டி, 
நூற்றுவரைக்கொல்லி, தள்ளிவெட்டி, களிற்றுப்‌பொறி, 
விழுங்கும்‌ பாம்பு, கழுகுப்பொறி, புலிப்பொறி, குடப்பாம்பு: 
"சகடப்பொறி, தகர்ப்பொறி, ஞாயில்‌ (குருவித்தலை." 
விசயநகர வேந்தர்‌ காலத்தில்‌ வெடிமருந்தும்‌ பீரங்கி: 
_ களும்‌ பயன்படுத்தப்பட்டன. 
பெருவழிகள்‌ 
்‌..... போருக்கு புறப்படுமுன்‌ அரசன்‌. தனது பலம்‌, பணம்‌,. 
நாடு, காலம்‌, மாற்றான்‌ பலம்‌ முதலியவற்றை ஆராய்வது: 


அணைகளை அவவல்கைகமகளைவ நவள வளை. 


1. காதை 13, வரி 207 அர; உறை, - 


படை 197: 





வழக்கம்‌; அரசியல்‌ தூதுவரைக்‌ கொண்டும்‌ ஒற்றரைக்‌ 
கொண்டும்‌ பகைவருடைய படைவன்மையை அறிவது- 
வழக்கம்‌: படையெடுக்குமுன்பு, “*தீழ்ப்படியுங்கள்‌; இன்றேல்‌, .: : 
உங்கள்‌ நாடு அழியும்‌,*” என்று பகைவருக்கு எச்சரிக்கை. 
விடுதல்‌ மரபு. 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ தன்‌ படைகளுடன்‌ இமயமலை - 
்‌. சென்றான்‌. -- கரிகாலன்‌ இமயமலை சென்றான்‌ என்பவற்றை 
நோக்க, சங்ககாலத்தில்‌ இந்தியாவில்‌ பெருவழிகள்‌ (141ஜிஷு௨ -.. 
இருந்தன என்பது தெரிகின்றது. தமிழ்‌ நாட்டிலிருந்து வட 
தாட்டிற்குள்‌ செல்ல அந்திர (வடுக) நாட்டிற்கு மேற்கே 
பெருவழி ஒன்று இருந்தது. அது வழிவழி மேற்கு என்று: 
சொல்லப்பட்டது. கடப்பை, கர்நூல்‌, அனந்தபூர்‌ மாவட்‌. 
டங்கள்‌ அடங்கிய நிலப்பகுஇிக்குக்‌ இழக்கே இவ்வடுக வழி” 
மேற்கு அமைந்திருந்தது. அந்நிலப்‌ பகுதியைப்‌ பாணர்‌(1ஊகல. 
- ஆண்டு வந்தனர்‌. இ, பி, 3-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மயூரசர்மன்‌ 
என்ற குதம்பர்‌ குல முதல்வன்‌ ந௱டு பிடிக்கத்‌ தொடங்கிய 
பின்பு பாண அரசர்கள்‌ வட ஆர்க்காடு மாவட்டத்திற்‌ குடி... 
யேறினர்‌.3 இப்பெருவழி சங்க காலத்திலேயே இருந்தது- 
என்பதற்கு இச்செய்தியே ஏற்ற சான்றாகும்‌. 


பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ சங்கை கொண்ட... 
சோழனது படை கங்கை வரையில்‌ சென்று மீண்டது, 
முதற்‌ குலோத்துங்கன்‌ படை கலிங்கம்‌. வரையில்‌ சென்று- 
மீண்டது. சோழர்‌ படைசள்‌ துங்கபத்திரை ஆற்றுக்கு... 
்‌ அப்பாலும்‌ சென்று போரிட்டன என்ற செய்திகளை. நோக்க, 
. பிற்காலச்‌ சோழர்‌ காலத்திலும்‌ நாட்டில்‌  புவடிகள்‌ ்‌ 
இருந்தன என்பது தேற்றம்‌. 


ஒரு நாட்டின்‌ மீ தி படைவீரர்‌ செல்லும்‌ ரத அவர்‌ - 
சுளோடு சமையற்காரர்‌, : சலவைத்‌. தொழிலாளிகள்‌* 
தண்ணீர்‌ தருபவர்‌, இரும்புக்‌ கொல்லர்‌, பணி. மக்கள்‌, பணிம்‌:- 


1 1றரதகி1ப்க ர்றய்ர்௦8, ந்‌, ற. 231; 57.7. 111. ற. 90. 


108 தமிழக ஆட்சி 

கரவை வகவவக தகைய கசைவவாவைள வலைய எண யவகைகைவக வகவத்தை வவ யயமைசயமையவ வை கவைையய வகைய வைகவ கதைவ வனை வையை யதாக வைய வைய 
பெண்கள்‌ மூதலியோர்‌ செல்வது வழக்கம்‌, வீரர்களுக்கு 
- உள்ளக்‌ கிளர்ச்சியை உண்டாக்க ஆடல்‌. பாடல்‌ மகளிரும்‌ 
_ உடன்‌ செல்வர்‌, 


்‌. பார்‌ வகை 


ஒரு நாட்டின்டமேல்‌ படையெடுக்க விடும்பும்‌ அரசன்‌ 
முதலில்‌ தன்‌ வீரரை ஏவிப்‌ பகைவருடைய கால்நடைகளைக்‌ 
-கவர்வான்‌. இறு வெட்சித்‌ திணை எனப்படும்‌. இம்‌ முயற்சியில்‌ 
ஈடுபட்டவர்‌ வெட்டி மலர்களைச்‌ சூடுவர்‌. இம்முயற்சி 
எதிர்த்து நிற்பது கரந்தைத்‌ திணை எனப்படும்‌. அவர்கள்‌ 
கரந்தை மலர்களைச்‌ சூடிக்‌ கொள்வர்‌. பின்பு அந்நாட்டின்‌ 
-மீது படையெடுப்பு நடைபெறும்‌, அது வஞ்சித்‌ திணை 
எனப்படும்‌, அப்படையெடுப்பை எஇர்த்து நிற்றல்‌ காஞ்சித்‌ 
திணை எனப்படும்‌.  சோட்டையை முற்றுகையிடல்‌ உழிஞைத்‌ 
- திணை எனப்படும்‌. கோட்டையுள்‌.. இருந்து எதிர்த்தல்‌ 
- நொச்சித்‌ திணை எனப்படும்‌. கோட்டைக்கப்பால்‌ வெட்ட 
வெளியில்‌ நடைபெறும்‌ கடும்‌ பேர்‌ தும்பைத்‌ திணை எனப்‌ 
படும்‌, போரில்‌ வெற்றி பெறுதல்‌ வாகைத்‌ திணை எனப்படும்‌, 
ஓவ்வொரு இணைச்‌ செயலிலும்‌ ஈடுபட்ட வீ ரார்கள்‌ 
அத்‌இணைக்குரிய மலர்கள்‌ அணிந்து கொள்ளுதல்‌ மரபு, 


மேலே கூறப்பட்ட ஓவ்வொரு இணைப்போரும்‌ பல 
படிகளையுடையது. அப்படிகள்‌ துறைகள்‌ எனப்படும்‌. இப்‌ 
போர்க்கலை பற்றிய விளக்கம்‌ தொல்காப்பியம்‌-புறத்இிணை 
இயலில்‌ தெளிவாகத்‌ தரப்பட்டுள்ளது. இக்கலை வளர்ச்டு 
, தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ திடீரென ஏற்பட்டிருத்தல்‌ 
இயலாது. தொல்கா௱ப்பியர்க்கு முன்னரே-பல நூற்றாண்டு 
ளுக்கு முன்னரே வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த 
“போர்க்கலையின்‌. . விரிவே தொல்காப்பியத்தில்‌ காணப்படு 
-இன்றது என்று கொள்ளுதலே அறிவுடைமையாகும்‌, ப 


1. கரவு, ௩,26௨. 


படை. 1 00: 





அரசன்‌ அல்லது அவன்‌ நம்பிக்கைக்குரிய படைத்‌. 
தலைவன்‌ படைகளுக்குத்‌ தலைமைத்‌ தாங்கிப்‌ போருக்குச்‌ ' 
செல்லு கல்‌ வழக்கம்‌. கரிகாலன்‌, சேரன்‌, செங்குட்டுவன்‌, 
நெடுஞ்செழியன்‌ போன்றோர்‌ தாமே படைகளுக்குத்‌ தலைமை. 
தாங்கினர்‌. கங்கை கொண்ட சோழன்‌ காலத்தில்‌ 
இளவரசன்‌ இராசாதிராசனே படைகளுக் த்‌ தலைமை. 
தாங்கினான்‌. 


பாசறை நிகழ்ச்சிகள்‌ 


பாண்டியன்‌ நெடுஞ்செழியனது பாசறை இரவு: 
நிகழ்ச்சிகள்‌ கீழ்வருமாறு குறிக்கப்பட்டுள்ளன. இவ்‌ 
விவரங்களிலிருந்து பாசறை நிகழ்ச்சிகளை ஒருவாறு. நாம்‌ 
அறியலாம்‌ : 

** பாண்டியன்‌ தனக்கென்றமைந்த கூடாரத்தில்‌ இரைச்‌ - 
சிலை தொங்கவிடப்பட்ட உள்ளறையில்‌ உள்ள படுக்கையில்‌ - 
ஒரு கையை வைத்தும்‌ மற்றொரு கையை. முடியுடன்‌. 
சேர்த்தும்‌ இருக்கிறான்‌; முதல்‌ நாட்போரில்‌ யானையை 
(வேலால்‌ எறிந்து இறந்த வீரரை நினைக்கிறான்‌ ; அம்பு 
தைத்த துன்பத்தால்‌ செவி சாய்த்துப்‌ புல்‌ உண்ணாமல்‌ 
நிற்கும்‌ பரிகளை . நினைக்கிறான்‌; * இப்படை இவ்வளவு 
தளர்ச்சியுற்றிருப்பதால்‌, இதனைக்‌ கொண்டு நாம்‌ நாளை 
வெற்றி காண்பது எங்ஙனம்‌ 2? £ எனத்‌. தளர்ச்சி அடை. 
கிறான்‌, 

* அவ்வமயம்‌ அங்குக்‌ சாத்தப்‌ அளவை அளந்து : 
சொல்லுவோர்‌ . மன்னனைப்‌. பணிந்து வாழ்த்தி, நாழிகை. 
வட்டிலிற்‌ சென்ற நாழிகை இத்துணை எனக்‌ கூறுகின்றனர்‌. 
அப்பொழுது தூய வெள்ளையாடையை அடுத்த அழகிகள்‌ 
விளக்கைக்‌ கொளுத்துகின்‌ றனர்‌. 


** பாசறையில்‌ நான்கு. தெருக்கள்‌ கூடும்‌ ஒவ்வொரு. 
சந்நிதியிலும்‌ ஒரு யானை காவலாக நிறுத்தப்பட்டுள்ளது... 
அது கரும்யையும்‌, நெற்கதிரோடு கலந்து கட்டிய இலை: 


310 தமிழக ஆட்சி 





மையும்‌, அதிமதுரத்‌ தழையையும்‌ உண்ணவில்லை 7 
அவற்ரால்‌ தனது நெற்றியைத்‌ துடைக்கிறது : அவற்றைத்‌ 
.துதிச்சையில்‌ ஏந்தித்‌ துதக்கையைத்‌ தன்‌ கொம்பின்மீது 
வைத்த. வண்ணம்‌ நிற்கின்றது. பாசன்‌, யரனைப்‌ 
பேச்சுக்களைச்‌. சொல்லிப்‌ பிளவுபட்ட பரிக்கோலால்‌ தவ 
.ஜ்தை உண்ணும்படிக்‌ குத்துவான்‌. இடுப்பில்‌ வாள்‌ 
அணிந்த பெண்‌ வேலையாட்கள்‌ நெய்‌ நிறைந்து இரிக்‌. 
.-குழையில்‌ நீண்ட திரியைக்‌ கொண்டு செல்வையாக 
அமைந்த விளக்குகளை ஏற்றுகின்றனர்‌ ; விளக்குகள்‌ 
அவியும்‌ பொழுது தம்‌ சையில்‌ உள்ள பந்தத்தைக்‌ கொண்டு 
அவற்றைக்‌ கொளுத்துகின்‌ ளர்‌, 

** சட்டையும்‌ தலைப்பாகையும்‌ அணிந்த மெய்க௱ப்பாளர்‌ 
அரசனது இருப்பைச்‌ எற்றி வருகின்றனர்‌. சட்பைமிட்ட 
கஊரமர்‌ அரசன்‌ பள்ளியஹையைக்‌ . காவல்‌ செய்கின்‌ ஏன்‌ 
்‌்‌ அரசனோ வ்றுதாள்‌ எவ்வாறு போர்‌ செய்யலாம்‌ என்பதைப்‌ 
ங்ற்றி. எண்ணிய வண்ணம்‌ துயில்‌ கொளன்னாதருக்‌ 
இன்றான்‌. *13. ப ப ட 2 
"கோட்டையும்‌ முற்றுகையும்‌ 


கோட்டைகள்‌ தரையில்‌ கட்டப்பட்டவை, அண்ணீரால்‌ 
சூழப்பட்டவை, மலைமீது கட்டப்பட்டவை, காடுகளுக்கு 
- இண்டைமில்‌ கட்டப்பட்டவை என்று நான்கு வகைப்படும்‌, 
நாட்டின்‌... எல்லைப்புறங்களில்‌ . அ௮ச்சாலத்தில்‌ தாடுகள்‌ 
இருற்தன. எல்லைப்புறக்‌ : கோட்டைகள்‌ படைகள்‌ தங்கி 
. இருப்பதற்காகவே அமைக்கப்பட்டன. அவை படைப்பற்று - 
அனப்பட்டன.”.. இத்தகைய கே௱ட்டைகளின்‌ ' செலவுக்‌ 
அகக்‌. “கோட்டைப்பணம்‌! என்று வி. வசூலிக்கப்ப பதர்‌ 








ஆவல்‌ வம்அவனைகல்க அகல அவவளன்கு 


1. பாக்டர்‌.மா. 'இராசமாணிக்களர்‌,. பத்துப்பாட்டுக்‌ 
காட்சிகள்‌, பக்‌, 47-43, 

ட (யழதியப்ப௱ பிரதர்ஸ்‌, ரவா ௮ 
 42-தில்‌. 394 1921 தல்‌ 
- 3... மத 00நாக போன்னைவிகள்கி இகர, 4, 2, 205... 


ரம்‌ ன்‌ 


படை 111 





உள்‌ நாட்டிலும்‌ முக்கியமான பகுஇகளில்‌ இத்தகைய 
“கோட்டைகள்‌ இருந்தன. சங்க காலத்தில்‌ பறம்புமலை 
.மூவேந்தரால்‌ முற்றுகை இடப்பட்டது. சோழன்‌ நலங்‌ 
இள்ளி-நெடுங்கிள்ளிகளின்‌ பேரில்‌ ஆவூர்க்கோட்டையும்‌, 
உறையூர்க்‌ கோட்டையும்‌ முற்றுகையிடப்பட்டன. இம்‌ 
.முற்றுகைத்‌ தொடர்பான விவரங்களைப்‌ புறநானூற்றில்‌ 
காணலாம்‌, 


முற்றுகையிடுபவர்‌ உழிஞையார்‌ எனப்படுவர்‌. முற்றுகை 
அவிடப்படுபவர்‌ நொச்சியார்‌ எனப்படுவர்‌. இவ்விருதிறத்தாரும்‌ 
செய்த போர்வகைகள்‌ தொல்காப்பியத்திலும்‌, புறப்பொருள்‌ 
வெண்பா மாலையிலும்‌ விளக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளன. 


விசயநகரம்‌ ஏழு மதில்களைக்‌ கொண்டிருந்தது. 
'கோட்டைக்குள்ளிருந்தவர்‌ . வசதியாக இருக்கப்‌ பழங்‌ காலத்‌ 
தில்‌ ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டிருந்தன . 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ மதுரைக்‌ கோட்டையை 
அழித்தான்‌, மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ தஞ்சாவூர்க்‌ 
“கோட்டையையும்‌ உறையூர்க்‌ கோட்டையையும்‌ அழித்தான்‌ 
என்று கல்வெட்டுக்கள்‌ குறிக்கின்றன. சங்க சு௱உத்தில்‌ 
“கோட்டைக்‌ கதவுகள்‌ யானைகளால்‌ தாக்கப்பட்டன. யானை 
கள்‌ தங்கள்‌ தந்தங்களால்‌ தாக்கின என்ற செய்திகள்‌ 
முன்னரே குறிக்கப்பட்டன அல்லவா 2 


கடற்படை ப 

குமிழசம்‌ பல நூற்றாண்டுகளாகக்‌ கடல்‌. வாணிகத்தில்‌ 
'சிறந்திருந்தது. எனவே, மூன்று தமிழரசர்களும்‌ கடற்படையை 
வைத்திருந்தனர்‌ என்பது பொருந்தும்‌, கப்பல்களை வழிமறித்‌ 
தில்‌ கொள்ளையடித்து ஒரு. தீவில்‌ வாழ்ந்து வந்த. கடம்பரை 
நெடுஞ்சேரலாதன்‌ வென்றான்‌; அவ்வாறே செங்குட்டுவனும்‌ 
"வென்றான்‌; **கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌”* . என்று 
பெயர்‌ பெற்றான்‌.  இவ்விவரங்களைப்‌ பதிற்றுப்பத்தில்‌ 
அாணலாம்‌, 


112 தமிழக ஆட்சி 





பல்லவர்‌ காலத்தில்‌ முதலாம்‌ நரசிம்மவர்மன்‌ மாமல்ல 
புரத்திலிருந்து கடற்படையை இலங்கைக்கு இரண்டு முறை. 
அனுப்பினான்‌.” இராசூம்மன்‌ இலட்சத்‌ தீவுகளை வென்றான்‌. 
இச்செய்திகள்‌ பல்லவர்‌ கடற்படை வைத்திருந்தனர்‌ என்ற 
உண்மையைத்‌ தெரிவிக்கின்றன. பிற்காலச்‌ சோழரிடம்‌ 
பெரிய கடற்படை. இருந்தது. அச்கடற்படையின்‌ நணையால்‌. 
முதலாம்‌ இராசராசன்‌ இலங்கையையும்‌ மூந்நீர்ப்பழந்‌ இவ. 
பன்னீராயிரத்தையும்‌ வென்றான்‌; கங்கைகொண்ட. சோழன்‌ 
மலேயா, கழக்கிந்தியத்‌ தீவுகள்‌, நிகேோபர்த்‌ இவுகள்‌ முதலிய: 
வற்றை வென்ருன்‌. ப 
அரசர்‌ வஞ்சினம்‌ 
ப போருக்குச்‌ செல்லுமுன்‌ அரசர்‌ இலர்‌ சூள்‌ உரைத்தல்‌. 
வழக்கம்‌. சேரன்‌ செங்குட்டுவன்‌ இமயமலை வரை படை 
“யெடுத்துக்‌ செல்லும்போது சூள்‌ செய்தான்‌ என்பதைச்‌ 
.அலப்பதிகாரத்தில்‌ காணல௱ம்‌.3 மதுரையை ஆண்ட 
பூதபாண்டியன்‌, **என்‌ மீது படையெடுத்து வந்த பகைவரை 
வெல்லேனாயின்‌, என்‌ மனைவியைவிட்டு யான்‌ பிரிவேனாக; 
அறம்‌ நிலை பெற்றுள்ள அவையில்‌ (நீதி மன்றத்தில்‌,) அற 
மற்ற ஒருவனை வைத்து முறை கலங்கிக்‌ கொடுங்கோல்‌ 
செய்தேன்‌ ஆகுக. மையல்‌ என்னும்‌ அஊர்க்குத்‌. தலைவனாகிய: 
மாவன்‌, எயில்‌ என்னும்‌ ஊருக்குத்‌ கதுலைவனாகிய ஆந்தை,. 
அந்துவன்‌ சாத்தன்‌, ஆதன்‌ அழிசி, இயக்கன்‌ என்னும்‌ என்‌ 
நண்பரது மகிழ்‌ நகையைத்‌ தப்பியவன்‌ ஆகுக; பல உயிர்‌: 
களையும்‌ பாதுகாக்கும்‌ பாண்டிய அரச மரபிலிருந்து நீங்கிப்‌: 
பகைவருடைய வன்புலங்களைக்‌ காக்கும்‌ காவலாளியாகப்‌, 
'பிறப்பேனாகுக, ”* எனச்‌ சூளுரைத்தான்‌, 4 
ட்டி, 1. 1,112, 336 


1 
2. ந,1.18ந, 152, 

3. காதை 25, வரி 128-140, 
அ 


பன பனதவலைகவல படிவ வளதகஷட ட 


புறநானூறு, செ. 71. 


படை ட. 113 








சலையாலங்கானத்துச்‌ தத்தம்‌ பாண்டியன்‌ நெடுஞ்‌ 
செழியன்‌, *“*இப்பகைவரை யான்‌ வெல்லேனாயின்‌, என்‌ 
னைக்‌ கொடுங்கோல்‌ அரசன்‌ என்று என்‌ குடிகள்‌ தூற்று 
வாராக, மாங்குடி மருதன்‌ போன்ற புலவர்‌ பெருமக்கள்‌ 
எனது நாட்டைப்பாடாது ஓழிவராக,”* என்று சூள்‌ 
செய்தான்‌.” சோழன்‌ நலங்கிள்ளி, *இப்பகைவரை யான்‌ 
வெல்லேனாயின்‌, எனது மாலை பொது மகளிர்‌ மார்பில்‌ துவள்‌ 
வதாக,”* என்று சூள்‌ உரைத்தான்‌." 
போர்‌ நிகழ்ச்சிகள்‌ ப 

கரிகாலன்‌ பகைவர்‌ நாடுகளைக்‌ கைப்பற்றினான்‌. அவன்‌ 
கைப்பற்றிய ஊர்களில்‌ மதில்கள்‌ அழிந்தன, கூகைகள்‌ : 
இருந்து குழறின என்று பட்டினப்பாலை கூறுகின்றது.” படை 
யெடுக்கும்‌ அரசனைச்‌ சேர்ந்த வீரர்‌ பகைவர்‌ நாட்டு ஊர்‌ 
களைக்‌ கொளுத்துதல்‌ வழக்கம்‌; கோட்டைகளை இடிப்பது 
வழக்கம்‌; இந்த அழிவுகளை எல்லாம்‌ புழநானூற்றில்‌ காண: 
லாம்‌, பிற்கால அழிவுகளைக்‌ கலிங்கத்துப்‌ பரணியில்‌ . 
விரிவாகக்‌ கா. லாம்‌. **நீ படையெடுத்தால்‌ பகைவர்‌ நாடு 
அழிவுறுமே”* என்று புலவர்கள்‌ வருந்திப்‌ பாடிய பாடல்கள்‌ 
பல. இத்தகைய பாடல்கள்‌ கொற்ற வள்ளை என்று. பெயா்‌ 
பெறும்‌, அரசனது தலைநகரில்‌ கட்டடங்கள்‌ இடிக்கப்படும்‌; . 
அந்த நிலம்‌ கழுதைகளால்‌ உழப்படும்‌: கவடி. விதைக்கப்‌ 
படும்‌. வென்ற அரசர்‌ வெல்லப்பட்ட நாட்டுக்‌ குளங்களில்‌ . 
தம்‌ யானைகளை நீராட்டுவர்‌; . வென்ற . நாட்டில்‌ தங்கள்‌ : 
வெற்றித்‌ தூண்களை நாட்டுவர்‌, அல்லது தங்கள்‌. இலச்சினை. 
யைப்‌ பொறிப்பர்‌: வென்ற அரசர்‌ தோற்ற அரசர்‌ குடியி... 
லிருந்து தம்‌ காடலுக்குரிய 'கழலைச்‌ செய்து கொள்வர்‌। 


1 புறம்‌, செ. 72. 

4 புறம்‌, செ.13.. 

3. வரி239--260. 

4, புறநானூறு, ௪௪. 4, 7, 41, 98 








314... தமிழக ஆட்சி 





வீரகங்கணமும்‌ செய்து கொள்வர்‌. இவை சங்க நூல்களில்‌ 
காணப்பெறும்‌ செய்திகள்‌. 


வென்ற அரசன்‌ போர்க்களத்தில்‌ செய்யும்‌ வேள்வி 
களவேள்வி எனப்படும்‌. வென்ற அரசன்‌ தோற்ற அரசன்‌ 
மனைவியருடைய தலைமயிரைக்‌ கயிரறாக்கி அதனைத்‌. தன்‌ 
தேரை இழுக்கப்‌ பயன்படுத்துவதும்‌ உண்டு. தோற்ற 
அரசனுடைய பற்களைக்‌ கோட்டைக்‌ கதவுகளில்‌ பதிய 
வைத்தலும்‌ உண்டு. வெற்றி பெற்ற மன்னருள்‌ சிலர்‌ 
இங்கனம்‌ கீழ்த்தரமாக நடத்தலும்‌ உண்டு, இவை பற்றிய 
விவரங்களைப்‌ புறநானூற்றிலும்‌ பத்துப்‌ பாட்டிலும்‌ பதிற்றுப்‌ 
பத்திலும்‌ காணலாம்‌. 

போர்‌ வீரருட்‌ சிலர்‌ தமது தனிப்போர்‌ முறையால்‌ 
சிறப்புப்‌ பெறுதலும்‌ உண்டு. அத்தகைய வீரன்‌ போரில்‌ 
உயிர்‌ விட்டால்‌, அரசனும்‌ பிறரும்‌ அவன்‌ நினைவாக வீரக்கல்‌. 
- நட்டு வழிபாடு செய்வர்‌. வீரர்‌ முகத்தல்‌ அல்லது மார்பில்‌ ... 
- புண்பட்டால்‌ வெட்கப்படுவர்‌; அவற்றைக்‌ இழித்து 
விரைவில்‌ இறந்துபடுவர்‌. இது மறக்‌ காஞ்சி எனப்படும்‌, 
போரில்‌ இறந்துபட்ட வீரர்‌ உடல்களைத்‌ தமுவி அவர்தம்‌ 
மனைவியார்‌ போர்க்களத்திலேயே உயிர்‌ விடுவர்‌. **ஒரு தாய்‌ 
தன்‌. ஒரே மகனைப்‌ போர்க்கோலம்‌ கொள்ளச்‌ செய்து 
போருக்கு அனுப்பினாள்‌. அவளுடைய தந்‌ைத, தமையன்‌ 
மார்‌, கணவன்‌ ஆகியோர்‌ முன்பு நடைபெற்ற போர்களில்‌ 
இறந்தனர்‌. இறுதிப்‌ போரில்‌ மகனும்‌ இறந்தான்‌. அவன்‌ 
. உடல்‌ முழுவதும்‌ அம்புகள்‌ தைக்கப்‌ பெற்றிருந்ததைக்‌ சண்ட, 
குய்‌ மகிழ்ச்சிக்‌ கண்ணீர்‌ விட்டாள்‌?” என்று புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை கூறுகின்றது." 

போர்க்களத்தில்‌ உயிர்விட்ட: வீரனுக்காக அவன்‌ குடும்‌ 
_ பத்தாருக்கு நிலங்கள்‌ வழங்குவது உண்டு. அங்ஙவனம்‌ வழங்‌ 


1. வாகைப்படலம்‌, வெண்பா 22. 
2... தொல்‌, புறத்திணையியல்‌, சூ. 79. 


படை 115 





குதல்‌ உதிரப்பட்டி. (உதிரம்‌--இரத்தம்‌) எனப்படும்‌.” சிறப்பு 
முறை,யில்‌ தம்‌ ஆற்றலை வெளிப்படுத்திய வீரர்கள்‌ ஏனாதி, 
மாராயன்‌ என்ற பட்டங்களைப்‌ பெற்றனர்‌, 


படை அமைப்பு 


அரசனுடைய யானைப்‌ படைக்கு ஒரு பெரிய தலைவன்‌ 
உண்டு. இவ்வாறே ஒவ்வொரு படைக்கும்‌ பெரிய தலைவன்‌ 
இருந்தான்‌. ஓவ்வொரு படையிலும்‌ பல உட்பிரிவுகள்‌ 
உண்டு. ஒவ்வோர்‌ உட்பிரிவுக்கும்‌ ஒரு சிறிய தலைவன்‌ இருந்‌ 
தான்‌... இப்பலவகைப்‌ படைகளும்‌ சேர்ந்த அமைப்புக்குப்‌ 
பெருந்தலைவன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌... அவன்‌ . சேனாதிபதி 
தண்ட. நாயக்கள்‌டிமகாதண்ட நாயக்கன்‌, தளவாய்‌ எனப்‌ பல காலங்‌ 
களில்‌ பலவாறு பெயர்‌ பெற்றான்‌, அவனுக்கு அரசாங்க 
விருதுகளும்‌ மரியாதைகளும்‌ உண்டு, அவன்‌ ஒரு சிற்றரசனுக்‌ 
குரிய தகுதியில்‌ வாழ்ந்தான்‌. அவன்‌ சில சமயங்களில்‌ முதல 
மைச்சனாகவும்‌ இருந்தான்‌. முதலாம்‌ இராசேந்திரன்‌ போன்ற. 
இளவரசர்களே சில காலங்களில்‌ அப்பதவிகளில்‌ இருந்தனர்‌, 
சில. சமயங்களில்‌ தண்ட நாயகப்பதவி மட்டும்‌ தனித்து 
இருந்தது. 


பரரசன்‌ படைகள்‌ 


பேரரசனது படை பயிற்சிப்பெற்ற படையாகும்‌. அதன்‌... 
சில பகுதிகள்‌ பெருநாட்டின்‌ எல்லைப்‌ புறங்களில்‌ குறிப்பிடத்‌ 
தக்க இடங்களில்‌ கோட்டைகளை அமைத்துக்கொண்டு 
நிலையாக இருந்து வந்தன. சில படைகள்‌ உள்நாட்டுப்‌ பகுதி்‌ 
களில்‌ இருந்த கோட்டைகளில்‌. ஆங்காங்கு இருந்து வந்தன்‌ 
இல பகுதிகள்‌ தலை நகரத்தில்‌ இருந்தன. மற்றும்‌ சில பகுதிகள்‌ 
நாடு காவல்‌ முதலிய பணிகளில்‌ குறைகள்‌ 'நேராமல்‌:. 
பார்த்து வந்தன. இப்படைகளெல்லாம்‌ பண்பட்டவை... 


1, கரல்‌1928,.. 29, க. ௩. 8, 1929, வக 34. 


116 _ தமிழக ஆட்சி 


 வெலவலக்கைவைக ள்ள 





சிற்றரசரும்‌ படைகளும்‌ 

பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. 
ஒவ்வொரு சிற்றரசனிடமும்‌ படைகள்‌ இருந்தன. பேர 
சனுச்குத்‌ தேவைப்படும்‌ பொழுது சிற்றரசர்கள்‌ தங்கள்‌ 
படைசளை உதவவேண்டும்‌ என்பது விதி, ஆனால்‌ ௮ப்படை 
வீரர்‌ பண்பட்டவரல்லர்‌. அவருட்‌ பலர்‌ போர்க்காலத்தில்‌ 
மட்டும்‌ வீரராசு இருப்பர்‌; எஞ்சிய காலங்களில்‌ பயிர்த்‌ 
தொழில்‌. போன்ற தொழில்களில்‌ எடுபட்டிருப்பர்‌, இத்‌ 
தகைய வீரரைக்‌ கொண்ட படைகளால்‌ சிறந்த முறையில்‌ 
போர்‌ செய்தல்‌ இயலாததன்றோ? தென்னிந்தியப்படை. வீரர்‌ 
போர்த்துறையில்‌ குறையுடையவர்‌ என்பதற்குரிய காரணங்‌ 
களில்‌ இது சிறப்பான தாகும்‌. 

போர்க்காலங்களில்‌ அவர்களை ம௫ழ்விக்க ஆடல்‌ படல்‌ 
மகளிர்‌ உடன்‌ செல்வர்‌. அவர்களுடைய ஆடல்‌ பாடல்கள்‌ 
- வீரர்க்கு ம௫ழ்ச்சியை ஊட்டினும்‌, வேறு நினைவுகளையும்‌ 
..ஊப்டி வந்தன. எனவே, இம்முறையும்‌ போர்த்திறமை 
பமுதடைவதற்கு மற்றொரு காரணமாக அமைந்தது. 

சிற்றரசர்கள்‌ தம்முள்‌ அடிக்கடி போர்‌ புரிந்தனர்‌; பேர 
சனுக்கு அடங்காமலும்‌ சில சமயங்களில்‌ திரிந்தனர்‌; வலிமை 
யற்ற பேரரசன்‌ ஆட்சியில்‌ சிற்றரசர்கள்‌ நாடு பெருக்குவதில்‌ 
ஈடுபட்டனர்‌. மூன்றாம்‌ இராசராசன்‌ ஆட்சியில்‌ சிற்றரசர்‌ 
தம்‌. வலிமையைப்‌.. பெருக்கிக்‌ கொண்டனர்‌, சேந்தமங்‌ 
“கலத்தை ஆண்ட . கோப்பெருஞ்சிங்கன்‌ தன்‌  பேரரசனாகிய 
மூன்றாம்‌ இராசராசனையே சிறைப்படுத்தினான்‌. சிற்றரசர்களைப்‌ 
போலவே. அவர்தம்‌ படைத்தலைவார்களும்‌ சில சமயங்களில்‌ 
ஒற்றுமையின்றிப்‌ பூசலிட்டுக்கொண்டனர்‌. இத்தகைய பல 
“காரணங்களால்‌ தமிழ்ப்படை வீரர்‌ பிற்காலங்களில்‌ வலிமை 
'இழந்தனர்‌; அதனால்‌ முஸ்லிம்கள்‌. படையெடுத்த போது 
- புறங்கொடுத்தனர்‌, ் ப 
்‌ முஸ்லிம்‌. வீரர்கள்‌: கட்டுப்பாடு உடையவர்கள்‌; இறந்த 
முறையில்‌ போர்ப்பயிற்சி பெற்றவர்கள்‌. அவர்‌ தம்‌ கட்டுப்‌ 


படை ர 17 





பாடு இந்து வீரர்களுக்கு அமையவேண்டும்‌ என்பதற்காக 
திருஷ்ணதேவராயர்‌ முஸ்லிம்‌ வீரார்ககாக்கொண்ட படை 

ஒன்றை அமைத்தார்‌. . அப்படை தொடர்ந்து இருந்து 

வந்தது.” ர 


அயல்‌ நாட்டுத்‌ தொடர்பு 


ஓவ்வொரு நாட்டிலும்‌ எல்லாப்‌ பொருள்களும்‌ ட்டி 
பதில்லை. எல்லா நாடுகளிலும்‌ எல்லாக்‌ கைத்தொழில்களும்‌ 
தடைபெறுகுலும்‌ இல்லை. ஆகுலால்‌ ஒதநாடு பிறநாடுகளோடு 
நட்புக்கொண்டு தனக்கு வேண்டிய பொருள்களைப்‌ பெறுவதே 
இயல்பு; அந்நாடுகளில்‌ -இல்லாத--தன்னிடத்தில்‌ மட்டும்‌ 
உள்ள- பொருள்களை அங்கு அனுப்புவதும்‌ இயல்பு, இந்த 
முறையில்தான்‌ உள்‌ நாட்டு வாணிகமும்‌ வெளிநாட்டு வாணி 
கமும்‌ தோன்றின. ஏறக்குறைய ஐயாயிரம்‌ ஆறாயிரம்‌ ஆண்டு. 
களாகத்‌ தமிழ்நாடு அயல்‌ நாடுகளுடன்‌ வாணிகத்‌ தொடர்‌ 
பைக்‌ கொண்டிருந்தது. வாணிகத்‌ தொடர்பால்‌ நாகரிகத்‌. - 
தொடர்பும்‌ பண்பாட்டுத்‌ தொடர்பும்‌ உண்டாதல்‌ இயற்கை... 


குமிழசகம்‌ கிழக்கில்‌ உள்ள சீனம்‌, மலேயா, ஜாவ. 
முதலிய நாடுகளுடனும்‌, மேற்கில்‌ ரோம்‌, கிரீஸ்‌, எட௫ப்து,' 
சிறிய ஆசியா, அரேபியா, பாரசீகம்‌ முதலிய நாடுகளுடன்‌ 
வாணிகத்‌ தொடர்பு கொண்டிருந்தது. ஹீப்ரு மொழி நூல்‌ ' 
களில்‌ சொல்லப்பட்ட *“துகி* என்பதும்‌, தமிழ்த்‌*தேோகை” என்‌ 
பதும்‌ சாலமன்‌ (இ, மு.1090) கப்பல்களிற்‌ தமிழகத்துப்‌ 
பொருள்கள்‌ சென்றன என்பதும்‌, கி. மு. 3000க்குக்‌ குறை 
யாத. காலத்தில்‌ தேச்சு மரத்‌ துண்டங்கள்‌ அரேபிய நாட்டிற்‌ 
_ குத்‌ துமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன என்பதும்‌ தமிழகத்‌ 
துக்‌ கடல்வாணிகப்‌. பழைமையை .. உணர்த்தும்‌. சான்று 
ர. ன்‌ அண்மையில்‌ உள்ள க... தீவுடன்‌ அரசியல்‌. 


பகர்‌. 10110, நற. 292-293. 52 க ௮ 
றல வர்ர] மழ, ஐ, 0- 98, தனம்‌ 1௦000. மக்க ் 





118 தமிழக ஆட்சி 


சக்கையை வழளுன்னிமைக்க ரவா ஷைத முலய கலவையாக படிவ வவ வ அய வாகளவமு திவ கறவுட வத பலவு வ ததை அஷ கடன வரான்‌ அஜத வி லாண வரு வணிவப பவட சைய் வ்‌ கடட வ அவி த்டு பட்ட வ டு வட வ அவ்வ்வ்‌ 


வாணிகம்‌, பண்பாடு ஆகியவற்றில்‌ தொடர்பு கொண்டிருந்‌ 
தீது. மெளரியர்‌ காலத்தில்‌ வடநாட்டுடன்‌ வாணிகத்‌ 
தொடர்பு கொண்டிருந்தது. 


அரசர்கள்‌ தங்கள்‌ ௮ண்மை தாட்டு அரசர்களைப்‌ 
பெரும்பாலும்‌ . ஐயச்கண்‌ சொண்டே. பார்த்து வத்‌ 
தனர்‌. ஒருவரை ஒருவா்‌ நம்புவதில்லை. அதனால்‌ எல்லைப்‌ 
புறங்களை எப்பொழுதும்‌ வீரர்கள்‌ காவல்‌ காத்து வந்தனர்‌. 
மண்ணாசையே பெரும்பாலான போர்களுக்கு அடிப்படைக்‌ 
காரணம்‌. சேர, சோழ, பாண்டியர்‌ ஓரே மொழி பேசி, ஒரே 
தாகரிகத்தில்‌ வளர்ந்தவர்‌. ஆயினும்‌, அவருள்‌ ஓற்றுமை 
இல்லை; சோழன்‌ குராப்பள்ளித்‌. துஞ்சிய பெருந்திரு 
மாவளவனும்‌ பாண்டியன்‌ வெள்ளியம்பலத்துத்‌ துஞ்சிய 
பெருவழுதியும்‌ ஒருங்கு இருந்தனர்‌. அப்பொழுது அவர்களைக்‌ 
கண்டு மகிழ்ந்த காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌, 
்‌ “ஏதில்‌ மக்கள்‌ பொதுமொழி கொள்ளா(து) 
இன்றே போல்கநும்‌ புணர்ச்சி! * 
என்று வாயார வாழ்த்தினார்‌? 
சேரமான்‌ மாரி வெண்சோவும்‌ பாண்டியன்‌ காணப்போ்‌ 
தீற்த உக்கிரப்‌ பெருவழுதியும்‌ சோழன்‌ இராய சூயம்‌ வேட்ட 
பெருதற்கிள்ளியும்‌ ஒருங்கிருந்த பொழுது ஒளவையார்‌, 
**நீங்கள்‌ விண்மீன்களைப்‌ போலப்‌ பல வாழ்நாட்சளைப்‌ 
பெற்‌ று ர்‌ என்று உளமார வாழ்த்தினார்‌.! 


ஒற்றர்‌. 
-. ஆம்சி முறையில்‌ இறந்த உறுப்பாகவும்‌ படை அமைப்‌ 
பின்‌ சிறந்த உறுப்பாகவும்‌ ஒற்று எண்ணப்பட்டது, அரசாங்க 
அலுவல்‌ துறைகளில்‌ ஒற்றுத்துறை ஒன்று, ஒற்றர்‌ இலக்‌ 
ஈணம்‌ திருக்குறளில்‌ கீழ்வருமாறு நன்கு வர மத்‌ 


அவவர ப ைவவனவைவ தையும்‌ வவ சவளி பணைையவசவவைை வணனாவத்யி கள கைபாவம் கவை நழுணவனக வநாத வல்‌ 


1. புறநாஜூாறு, செ, 58, 
7148 செ. 367. 


படை 112. 





சிவய பான் வன்கலவி கவ வ பவாய பதயதரவிட விவ பச வைல வப பலவவகவு பக வன கசமகல்9 


“நீதி நூல்களும்‌ ஒற்றரும்‌ அரசனுக்கு இரண்டு சண்கள்‌. 
அரசனுடைய சண்‌ செல்லாத இடங்களிலெல்லாம்‌ நிகழும்‌ 
நிகழ்ச்சிகளை ஒற்றர்‌. அறிந்துவந்து கூறுவதால்‌, அவர்கள்‌. 
*கண்‌' எனப்பட்டனர்‌. இந்த ஓற்றருட்‌ சிலர்‌ அரண்மனையில்‌ 
இருப்பார்‌? சிலர்‌ வேளி நாடுகளில்‌ இருப்பர்‌; அரசனுக்கும்‌, 
நாட்டுக்கும்‌ வர இருக்கும்‌ இங்கினை கஉளவறிந்து உரிய காலத்‌ 
இல்‌ தெரிளிப்பர்‌, இவர்கள்‌ ஒற்றர்‌ என்பதை பிறர்‌ அறியா 
வஸ்ணம்‌ நடந்து கொள்வர்‌; பிறர்‌ ஐயங்கொண்டு விசா! 
ரிக்கும்‌ பொழுது உண்மையைக்‌ கூருது, ஐயத்தைப்‌ போக்கி 
அகல நடப்பார்‌; முற்றத்‌ துறந்த முனிவர்‌ வேடத்திலும்‌ 
சென்று, புருகற்கரிய இடங்களில்‌ புகுந்து ஆராய்வர்‌, அரசன்‌ 
ஓர்‌ ஐற்றன்‌ சொல்லியவற்றை வேறு ஒற்றன்‌ கூற்றைக்‌ 
சோண்டு ஆராய்ந்து உண்மை அறிவான்‌. ஒன்றை ஆராயும்‌ 
- பொழுது ஒற்றர்‌ பலர்‌ வேலை செய்வார்‌. ஆயின்‌, அவர்கள்‌ 
ஒருவரை ஒருவர்‌ அறியார்‌. ஒற்றுத்‌ தொழிலில்‌ சிறந்த 
வனுக்கு. அரசன்‌ பிதுருக்கு தெரியாமல்‌ .. செய்ய ப 
வேண்டும்‌, ப ப 

**நமது வடறாட்டு வக்ததர்தம்‌ வடநாட்டு மன்னார்‌ 
அறியும்படி, ஒலை போக்குங்கள்‌," என்று சேரன்‌ செங்குட்‌ 
டுவன்‌ கூறியபொழுது, அழும்பில்‌ வேள்‌ என்பவன்‌, செங்குட்‌. 
டுவனை நோக்கி, தமது வஞ்சி மாநகரில்‌ பலநாட்டு ஒற்றர்கள்‌ 
இருக்கின்றனர்‌. நம்‌ பகை அரசர்‌ ஒற்றர்களும்‌ இருக்கின்‌ 
றனர்‌. ஆதலால்‌ நமது மாறகரத்தில்‌ பறை அறைதல்‌ 
போதும்‌, இச்செய்தி ஒற்றர்‌ வாயிலாக அந்தந்த. அரசர்க்குத்‌.... 
தெரிந்துவிடும்‌,'* என்று கூறினான்‌." இத்தகைய ஒற்றர்‌. 
சங்ககாலம்‌ முதல்‌ இன்றுவரை இருந்து வருகின்றனர்‌. ' 
தூதுவர்‌ 

-ஐற்றரைப்‌ போலவே அரசர்க்கு இன்‌ நியமையாத பதவி. 
யாளர்‌ தூதுவர்‌. எனப்பட்டனர்‌, தாதுவை ப்‌ 1 


1. குறள்‌, அதிகாரம்‌ 5... 
2 சிலம்பு, காதை 33, வரி 173 - வை - 177... 





120 9. தமிழக ஆட்சி 





திருவள்ளுவர்‌ பத்துப்‌ பாக்களில்‌ கூறியுள்ளார்‌? **நற்குடிப்‌ 
பிறப்பும்‌ ௮ரச பக்தியும்‌. ஆவன அறியும்‌ அறிவுடமையையும்‌ 
ஆராய்ந்த சொல்வன்மையும்‌, நீதி நூல்‌ அறிவும்‌ தூதர்‌ பெற்‌ 
.நிருத்தல்‌. வேண்டும்‌. கண்டவர்‌ விரும்பும்‌ தோற்றப்‌ 
பொலிவும்‌, பலரோடும்‌ பலகாலும்‌ ஆராயப்பட்ட கல்வியும்‌, 
இயற்கை அறிவும்‌ தூதருக்கு இன்றியமையாதவை, வேற்ற 
ரசரிடம்‌ சென்று காரண வகையால்‌ செய்திகளை விளக்கி, 
இன்னாத காரியங்களைச்‌ சொல்லும்பொழுது வெய்ய சொற்‌ 
களை நீக்க, இனிய சொற்களால்‌ மனமகிழச்‌ சொல்லித்‌ தன்‌ 
அரசனுக்கு நலம்‌ உண்டாகச்‌ செய்பவனே தாதன்‌. தான்‌ 
வந்த காரியத்தை மாற்றரசன்‌ மனங்கொள்ளச்‌ சொல்லி, 
அவன்‌ சினந்து நோக்கினால்‌ அதற்கு அஞ்சாது, தான்‌ வந்த 
காரியத்தை நயம்பட முடிப்பவனே தூதன்‌. தாதன்‌ பொருள்‌, 
.. காமம்‌ முதலியவற்றால்‌ தூயவனாதல்‌ வேண்டும்‌; எத்தகைய 
- விருப்பத்திற்கும்‌ இடந்தராமல்‌ தன்‌ காரியத்தில்‌ கண்ணா 
_ யிருப்பவனே உண்மைத்துரதன்‌. தன்‌ அரசன்‌ சொல்லிவிட்ட 
- செய்தி வேற்றரசனுக்கு வேம்பாய்‌ இருப்பினும்‌, நயம்படக்‌ 
கூறுதல்‌ வேண்டும்‌. அதனால்‌ தன்‌ உயிர்‌ போவதாயினும்‌ 
அஞ்சலாகாது.'?!. இத்தகைய தூதர்‌ சங்கசாலத்திலும்‌ பிற்‌ 
காலங்களிலும்‌ தமிழகத்தில்‌ இருந்து வந்தனர்‌, 
சங்ககாலத்தில்‌ ஒளவையார்‌ என்ற பெண்பாற்புலவர்‌ 
அதியமானிடமிருந்து காஞ்சி அரசனான தொண்டைமானிடம்‌ 
அரசியல்‌ தூதராகச்‌ சென்றார்‌, தமது பேச்சுத்‌ இறமையால்‌ 
அதியமானது போர்த்திறனை விளக்கினார்‌, நடக்க இருந்த 
'போரைக்‌ தடுத்தார்‌ என்பன புறநானூற்றுப்பாடல்‌ ஒன்றால்‌ 
தெரிகின்றன. ்‌ 
.... சேரன்‌ செங்குட்டுவன்‌ இமயமலையிருந்து பத்தினியின்‌ 
_ உருவம்‌ பொறிக்கத்தக்க சிலையைக்கொண்டு வரத்‌ தன்‌ படை 
_ யுடன்‌ புறப்பட்டு, வழியில்‌ நீலகிரியில்‌ தங்கினான்‌. அவன்‌ 
“1. குறள்‌, அதிகாரம்‌ 69. 
2. செ. 95. த்‌! 


புடை, 121 
பய வைவைவைவைவையவைவைை ைவயைவைவ டட 


நண்பரான நூற்றுவர்‌ கன்னரால்‌ அனுப்பப்பெற்ற ௪ஞ்சய : 
னைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட. தூதுக்குழு அப்பொழுது அவனைக்‌ 
கண்டது. **சஞ்சயன்‌ சேரனைப்‌ பணிந்து, சண்ணகியின்‌ ௨௬ 
வத்தைப்‌ பொறிக்கத்தகும்‌ கல்லைக்கொண்டு வரவே நீங்கள்‌ 
பாத்திரை செய்வதாயிருப்பின்‌, அந்த வேலையை நாங்களே 
செய்வோம்‌. இச்செய்தியை எம்‌ அரசர்‌ சொல்லியனுப்‌ 
பினார்‌,”* என்று கூறினான்‌. செங்குட்டுவன்‌, **வடநாட்டு 
மன்னனான சனகனும்‌ விசயனும்‌ தமிழரசர்‌ வீரத்தை இழித்‌ 
துக்‌ கூறினராம்‌. அதனையும்‌ மனத்தில்‌ வைத்தே இச்சேனை 
- வடக்கு நோக்கிச்‌ செல்கின்றது. நீ உன்‌ அரசரிடம்‌ சொல்லி 
நாங்கள்‌ கங்கையாற்றைக்‌ கடக்கும்‌ முறையில்‌ பட்குசுளை 
தவச்‌ செய்க, *' என்று கூறி அனுப்பினான்‌,3 ப 





இதிலிருந்து சேரன்‌ செங்குட்டுவனது அரசியல்‌ “செல்‌ 
வாக்கும்‌ அயல்நாட்டு உறவு இருந்த தன்மையையும்‌ நாம்‌. 
நன்கு உணரலாம்‌ அன்றோ? 


.. சங்ககாலத்தில்‌ பாண்டியன்‌ ' உரோமப்‌ பேரரசனான 
அகஸ்டஸ்‌ என்பவரிடம்‌ : தூதுக்குழுவை .. அனுப்பினான்‌.! ... 
பல்லவர்‌ காலத்தில்‌ இராசசிம்ம பல்லவன்‌ ஒரு தூதுவனை 
சீனத்‌இற்கு அனுப்பினான்‌. சினப்பேரரசன்‌ அவனை அன்பே௱டு 
வரவேற்றான்‌; அவனை மிகுந்த கவனத்துடன்‌ உபசரிக்கும்ப்டி.த்‌. . 
தன்‌. அதிகாரிகளுக்கு ஆணையிட்டான்‌? அத்தூூதன்‌ பல்லவ 
நாட்டுக்குத்‌ இரும்பியபோது பூ வேலைப்பாடு பொருந்திய 
பட்டு அங்கியையும்‌ வேறுசில விலையுயர்ந்த பொருள்களையும்‌. 
வழங்கினான்‌. ப த இ ப்ரத, 


1, சிலம்பு, காதை 26, வரி 137 -- 165 

2. க்‌. 04. சாஸ்திரி, சோழர்‌, பக்‌. 84. 

3. பாக்டர்‌ மீனாட்டு, பல்லவர்‌ ஆட்டியும்‌ சமுதாய 
ப வாழ்க்கையும்‌, பச்‌. 90. ர ரர 


122 தமிழக ஆட்சி. 





முதலாம்‌ இராசராசன்‌, மூதலாம்‌ இராசேந்திரன்‌, 
மூதற்‌ குலோத்துங்கன்‌ என்ற சோழ மன்னர்கள்‌ சீனத்‌ 
துக்குத்‌ தூதுக்குழுவினரை அனுப்பினர்‌. முதற்‌ குலோத்தும்‌. 
கனால்‌ அனுப்பப்பட்ட, தூதுக்‌ குழுவில்‌ 72 பேர்‌ இருந்தனர்‌. 
அவர்கள்‌ யானைத்‌ தந்தம்‌, மணப்‌ பொருள்கள்‌ முதலிய 
வற்றை எடுத்துச்‌ சென்றனர்‌. சீனப்‌ பேரரசன்‌ பதிலுக்குப்‌ 
பல பொருள்களை வழங்கச்‌ சிறப்பித்தான்‌.” 


இ. பி. 1280-இல்‌ குலசேகரப்‌ பாண்டியன்‌ ஐமா.லுத்தீன்‌ 
என்ற தூதுவனைச்‌ €னத்துக்கு அனுப்பினான்‌; தன்‌ பகைவரை 
வெல்லத்‌ தனக்கு உதவி புரியும்படி. வேண்டினான்‌. சீனப்‌ 
பேரரசன்‌ . அத்தூதுவனை வரவேற்றான்‌ ; அவனுடன்‌ தன்‌ 
தரதுவளையும்‌ பாண்டிய நாட்டிற்கு அனுப்பினான்‌. ௮ச்‌ 
சனத்‌ தூதன்‌ சிறிது காலம்‌ பாண்டிய நாட்டில்‌ தங்கி 
யிருந்து, 1282-இல்‌ சீனத்துக்குத்‌ திரும்பினான்‌. பாண்டியன்‌ 
விலையுயர்ந்த முத்துக்களையும்‌ .. நசைகளையும்‌ மெல்லிய: 
பட்டாடைகளையும்‌ அடுத்த. இரண்டு ஆண்டுகளில்‌ (ஆண்டு 
தோறும்‌) தன்‌ தூதர்‌ வாயிலாகச்‌ சனத்துக்கு அனுப்பினான்‌. 
. 1285-இல்‌ சீனத்திலிருந்து தென்‌ இந்தியா நாடுகளுக்குத்‌ 
தூதர்‌. வந்தனர்‌. இது முதல்‌ ஆண்டுதோறும்‌ இருநாடு: 
களிலிருந்தும்‌ தூதர்கள்‌ வருவதும்‌. போவதுமாக இருந்‌ 
ட 


இவ்வாறு தமிழரசர்கள்‌ ீனத்தோடு உறவு சொண்டாற்‌ 
போலவே மலேயா, கிழக்கிந்தியத்‌ இவுகள்‌  இவற்றை- 
ஆண்ட அரசர்களோடும்‌ நல்லுறவு கொண்டு இருந்தனர்‌, 
இ. மி, 1006-இல்‌ அந்நாட்டு அரசனது வேண்டுகோளால்‌ 
மதல்‌ இராசராசன்‌ நாகப்பட்டினத்தில்‌ பித்தர்‌ கோவில்‌: 


அரசவை ளலாசள் ளை வைய கணவைணசள ரவைக்கு ல்த்யவவவ வகைல ய 


1. ௫, க்‌.॥. சாஸ்திரி, சோழர்‌, 1 பக்‌. 266-7, 


2. 1.1. &, இட்டுதற்‌,. டட ஆர்‌! சீனமும்‌, 
௨6-18, 


படை 12%. 


ஒன்றை எடுப்பிக்க உதவினான்‌ ; அதற்கு அ ம 
என்ற கிராமத்தை மானியமாக விட்டான்‌. 

இங்கனம்‌ வரும்‌ அரசியல்‌ தூதர்கள்‌ மிகச்‌ இறந்த. 
முறையில்‌ வரவேற்கப்பட்டனர்‌. பல வசதிகளோடு கூடிய 
தனி மாளிகை அவர்களுக்கு விடப்பட்டது. இதுபற்றிய: 
விவரங்களை அறிய விரும்புவோர்‌, விசய நகர ஆட்சியில்‌. 
அப்துர்‌ ரசாக்‌ என்ற தூதுவர்‌ பெற்ற சிறப்புக்களை அவர்‌” 
எழுதிய குறிப்பைக்‌ கொண்டு அறிந்து கொள்ளலாம்‌. 


1. %. க. 14, சாஸ்திரி, ஸ்ரீ விஜய வரலாறு, பக்‌, 95:76. 


8. மண்டல ஆட்சி 


ஹாகாணப்‌ பிரிவுகள்‌ : சங்க காலத்தில்‌ 


* ஒரு நாட்டைப்‌ பல பிரிவுகளாகப்‌ பிரித்து, ஒவ்வொரு 
பிரிவுக்கும்‌ ஒரு அதிகாரியை நியமித்து ஆளச்‌ செய்வது 
ஆட்டியில்‌ நல்ல பயனை உண்டாக்கும்‌ என்பது இன்றளவும்‌ 
இருந்துவரும்‌ நல்ல கொள்கையாரும்‌. தம்‌ முன்பினார்‌ 
இதனை நடைமுறையில்‌ செய்து காட்டினர்‌. முத்தூரிக்‌ 
கூற்றம்‌, மிழலைக்‌ கூற்றம்‌ என்ற நாட்டுப்‌ பிரிவுகளை நோக்க, 
சோழ பாண்டிய நாடுகள்‌ பல கூற்றங்களாகச்‌ சங்க காலத்தில்‌ 
பிரிக்கப்பட்டிருந்தன என்று நினைத்தல்‌ பொருத்தமாகும்‌, 
'தொண்டை. நாட்டில்‌ இருபத்து நான்கு பிரிவுகள்‌ இருந்தன 
என்பது இடபக்‌. கல ரம்‌ பிரிவும்‌ 
- எகோட்டம்‌ எனப்பட்டது. த 


த்த டட ந்கன்‌ உறன ்‌ 
(ப புழல்‌ கோட்டம்‌ ' (13) பல்குன்றக்‌ கோட்டம்‌ 
(2) ஈக்காட்டுக்‌ கோட்டம்‌ (14) இளங்காட்டுக்‌ கோட்டம்‌ 
(3) . மணவிற்‌ கோட்டம்‌ (15) காலியூர்க்‌ கோட்டம்‌ 
(4) செங்காட்டுக்‌ கோட்டம்‌ (16) செங்கரைக்‌ சோட்டம்‌ 
(5) மையூர்க்‌ கோட்டம்‌ (17) படுவூர்க்‌ கோட்டம்‌ 


(6) எயில்‌ கோட்டம்‌ (16) கடிகூர்க்‌ கோட்டம்‌ 
(7) தாமல்‌ கோட்டம்‌ (19) செந்திருக்கைக்‌ கோட்டம்‌. 
(8) காட டம்‌ (20) குன்றவட்டான 
ப காட்டம்‌ கோட்டம்‌ 


(9) களத்தூர்க்‌ க்க (21) வேங்கடக்‌ கோட்டம்‌ 
(10) செம்பூர்க்‌ கோட்டம்‌ (22) வேலூர்க்‌ கோட்டம்‌ 
811) ஆம்பூர்க்‌ கோட்டம்‌ (23) சேத்தூர்க்‌ கோட்டம்‌ 
(12) வெண்குன்றக்‌ கோட்டம்‌ (24) புலியூர்க்‌ கோட்டம்‌? 
1. ௩, கோபாலன்‌, காஞ்சிப்‌ பல்லவர்‌, பக்‌, 147, 





மண்டல ஆட்சி 123: 





இவை பல்லவர்‌ காலத்தில்‌ இருந்தமைக்குரிய சான்றுகள்‌ ' 
இடைக்கின்றன. ஆயின்‌, இவை பல்லவரால்‌ உண்டாக்கப்‌. 
பட்டன என்பதற்குச்‌ சான்று இல்லை. பல்லவர்‌ காலத்தில்‌: 
“விஷயம்‌”, *“இராட்டிரம்‌” என்று நாட்டின்‌ உட்பிரிவுகள்‌ பெயர்‌ 
பெற்றனவே தவிரக்‌ *கோட்டம்‌* என்ற தனித்‌ தமிழ்ப்‌: 
பெயா்‌ பெறவில்லை. மேலும்‌, பல்லவர்‌ பாலி மொழியிலும்‌ 
வடமொழியிலும்‌ பட்டயங்களை வெளியிட்ட அயல்‌. அரச: 
ராவர்‌. எனவே, இப்பெயர்கள்‌ .சங்க காலத்தன எனக்‌. 
கொள்ளுவதே ஏற்புடையதாகும்‌. 


௪ங்க காலத்தில்‌ சோழ நாட்டில்‌ பன்றி நாடு என்ற. 
உட்பிரிவு இருந்தது. தொண்டை நாடு--அருவா நாடு, 
அருவா வடதலை நாடு என்று இரண்டு பிரிவுகளைப்‌ பெற்‌: . 
றிருந்தது. சேர நாடு--கற்கா நாடு, வேள்‌ நாடு, குட்ட, 
நாடு, குடநாடு, பூழி நாடு எனப்‌ பல நாடுகளைப்‌ பெற்‌ 
றிருந்தது, இவற்றை நோக்க, இவற்றுள்‌ ஓவ்வொரு. 
நாடும்‌ ஒரு காலத்தில்‌” தனித்தனி ஆட்சி பெற்ற நாடாக : 
இருந்திருத்தல்‌ வேண்டும்‌--பின்பு முறையே, பன்றி நாடு 
சோழர்‌ ஆட்சியிலும்‌, அருவா நாடும்‌, அருவா: வடதலையும்‌ 
தொண்டைமான்கள்‌ ஆட்சியிலும்‌, கற்கா நாடு. முதலியன 
சேரர்‌: ஆட்டியிலும்‌ சேர்ந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்று: 
சுருதுதல்‌ பொருத்தமாகும்‌." | 


இடைக்காலத்தில்‌ 


பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ சோழப்‌ பெருநாடு: 
என்பது மண்டலங்களாகப்‌ பிரிக்கப்பட்டது. அவை 
அரசன்து விருதுப்‌ பெயரைத்‌ தாங்கி நின்றன. (1)- 
தொண்டை நாடு சயங்கொண்ட சோழமண்டலம்‌ எனவும்‌, 
(2) பாண்டிய நாடு இராசராசப்‌ பாண்டி மண்டலம்‌ என 
வும்‌, (3) சேர நாடு மலை மண்டலம்‌ எனவும்‌, (4) சோழநாடு: 
ட ட அட ட அ ப ப பட்ட அன டப தமக வத அல அ படப்பட. அன்‌ 


1. 8. 1, 114, றற. 302-303 


126 தமிழக ஆட்சி 
ன்‌ த வ தப ட அ தவ ட் ட ட அலவ யும்‌ அ டதத ன்‌ அறுல்க்வத ளை ப பயன வா ப 
“சோழ மண்டலம்‌ எனவும்‌, (5) கங்காடு முடிகொண்ட சோழ 
மண்டலம்‌ எனவும்‌, (6) நுழம்பபாடி நிகரிலி சோழ மண்டலம்‌ 
எனவும்‌, (7) கொங்கு நாடு அதிராசராச மண்டலம்‌ எனவும்‌, 
(8) வேங்கி நாடு வேங்கி மண்டலம்‌ எனவும்‌, (9) ஈழநாடு மும்‌ 
முடிச்‌ சோழ மண்டலம்‌ எனவும்‌ வழங்கப்பட்டன.” 


ஒவ்வொரு மண்டலமும்‌ பல வளகாடுகளாகப்‌ பிரிக்கப்‌ 
வட்டிருந்தது. சோழமண்டலம்‌ ஒன்பது வளநாடுகளாகப்‌ 
-பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வளநாடும்‌ இரண்டு ஆறு 
சுளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியாகும்‌.” வளநாட்டின்‌ 
“பெயர்கள்‌ ஆளும்‌ அரசன்‌ பெயர்களைக்‌ கீழ்‌ வருமாறு தாங்கி 
நின்றன; 


அருமொழி தேவ வளநாடு, சத்திய சிகாமணி வளநாடு. 


.. கேரளாந்தக வளநாடு (தென்சரை கேரளாந்தக வளநாடு), 


'இராசேந்திரசம்ம வளநாடு (வடகரை இராசேந்திர சிம்ம 
. வளநாடு, இராசாஸ்ரய வளநாடு, நித்த விநோத வளநாடு, 
உய்யக்‌ கொண்டான்‌ வளநாடு, பாண்டிய குலாசனி வளநாடு 
தென்கரை நாடு), வடகரை இராசராச வளநாடு,” 


இங்குக்‌ குறிச்கப்‌ பெற்றுள்ள வளநாடுகளின்‌ பெயர்கள்‌ 
முதல்‌ இராசராச சோழனுடைய இயற்பெயரும்‌ பட்டப்‌ 
“பெயர்களுமேயாகும்‌. முதற்‌ குலோத்துங்க சோழன்‌ இப்‌ 
பெயர்களை. நீக்கித்‌ தன்‌ பெயர்களை இட்டான்‌. சான்றாக, 
சத்திரிய சிகாமணி வளநாடு என்பது குலோத்துங்க சோழ 
வளநாடு . என்று பெயரிடப்பட்டது. இராசேந்திர சிங்க 
வளநாடு இரண்டு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டது; அவற்றுள்‌ 
“மேற்கிலுள்ள பகுதி உலரூய்ய வந்த சோழவள நாடு. எனவும்‌, 
அழக்கிலுள்ள .. பகுதி .விருதராச பயங்க௱ வளநாடு எனவும்‌ 


1) 5.1. 11ம்‌ றற, 21-29 


2 8.1.7. 4 
3. 8.1.1. 1. மறற, 21-27 





மண்டல ஆட்சி ப ப 127. 


வழங்கப்பட்டன. உலருய்ய வந்தான்‌, விருதராச பயங்கரன்‌ 
என்பன குலோத்துங்க சோழனுடைய இறப்புப்‌ பெயர்கள்‌ 
என்பது கலிங்கத்துப்‌ பரணியால்‌ அ வட செய்தி 
வாகும்‌." 


. ஒவ்வொரு வள்நாடும்‌ பல நாடுகளாகப்‌ பிரிக்கப்பட்‌. 
சீடிருத்தது. ஒவ்வொரு தாடும்‌ பல ஊர்களைப்‌ பெற்றிருந்தது. 
இல களர்கள்‌ தனியூர்‌ எனப்பட்டன. எனவே, அது இன்றைய : 
சென்னை நகரத்தைப்‌ போலத்‌ தனி ஆட்சி பெற்றதாக இருந்‌ 
இருக்கலாம்‌.  சல்லெட்டில்‌ மண்டலம்‌-- வளகாடு நாடு ஊர்‌ 
என்பவை முறையே குறிக்கப்படுதல்‌ மரபு, **சயங்கொண்ட 
சோழ மண்டலத்துக்‌ குலோத்துங்க சோழ,வளகநாடான புலியூர்க்‌ 
 கோட்டத்துக்‌ குன்றத்தரர்‌ நாட்டுக்‌ குன்றத்தார்‌''”. என வரும்‌ 
(வளநாடு: கோட்டம்‌). **சோழ மண்டலத்து - அருமொழி 
தேவ வளஙநாட்டுச்‌ சேற்றூர்க்‌ கூற்றத்துக்‌ கண்டியூர்‌."* சோழ . 
“மண்டலத்து உய்யக்கொண்டார்‌ த்க்‌ தும்‌ நாட்டுப்‌ 
ஙழையாறு'* என வரும்‌. 


மண்டல அமைப்பு 


்‌ சங்க காலத்தில்‌ தமிழகம்‌ சேர சோழ பாண்டிய நாடு 
களைச்‌ சிறப்பு நாடுகளாகப்‌ பெற்றிருந்தது. சேர சோழ... 
பாண்டியரே முடியுடை மூவேந்தர்‌. இந்த மூன்று நாடுகளின்‌ 
எல்லைகளிலும்‌ நாட்டு உட்பகுதிகளிலும்‌ சிற்றரசர்‌ சிலர்‌. 
இருந்து வந்தனர்‌... அவர்கள்‌ தத்தம்‌ சிறு .. நாடுகளுக்கு - 
அண்மையிலிருந்த முடி மன்னனுக்கு, அடங்கியும்‌ அடங்கா. 
மலும்‌ இருந்தனர்‌. 

த 9. 8, பண்டாரத்தார்‌, முதற்குோத்துங்கள்‌ , 

பஞ்‌. 8. 





ன்‌ 5 0 1930 
9. 5.1,71.1, 529 


128 கு * தமிழக ஆட்சி! 


பல்லவர்‌ ஆட்சி கிருஷ்ணையாறு முதல்‌ காவிரியாறுவரை. 
பரவியிருந்தது. அந்நாடு விஷயங்கள்‌, இர௱ஷ்டிரங்கள்‌ 
என்ற பிரிவுகளைப்‌ பெற்றிருந்தது. இராஷ்டிரம்‌ என்பது 
மண்டலம்‌ என்ற பிரிவுக்கு இணையாகும்‌.” இவற்றுள்‌ 
*இராஷ்டிரம்‌* என்பது *இராஷ்டிரபதி" என்பவன்‌. ஆட்சி 
யிலும்‌, *விஷயம்‌, என்பது. *(விஷபயதி” என்பவன்‌ ஆட்‌ 
யிலும்‌ இருந்தன.” தொண்டை நாடு *துண்ட ராஷ்டிரம்‌” 
எனப்பட்டது. பல்லவ நாட்டிலும்‌ சிற்றரசர்‌ சிலர்‌ இருந்து 
வந்தனர்‌, **பல்லவர்க்குத்‌ இறைகொடா மன்னவர்‌ ”*5 என்றூ 
சுந்தரர்‌ தேவாரம்‌ கூறுகிறது. 


பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ மேலே கூறப்பெற்ற மண்‌ 
ட்லங்களை அரச மரபினர்‌ அரசப்‌ பிரதிநிதிகளாக (இருந்து 
ஆண்டுவந்தனர்‌. சோழப்‌ பேரரசர்‌ தாம்‌ வென்ற நாடுகளுக்‌ 
குரிய அரசர்களையே தமக்கு அடங்கி அத்நாடுகளை ஆளும்படி. 
விட்டனர்‌; அவர்கள்‌ எதிர்ப்புத்‌ தெரிவித்தபொழுது, அவர்‌ 
களை நீக்கித்‌ தம்‌ மைந்தரை. அல்லது நம்பிக்கைக்கு உரியவறை 
மண்டலத்‌ தலைவராக்கினார்‌. இம்மண்டலங்களில்‌ வேறு பல 
சிற்றசர்கள்‌ சிறிய நிலப்பகுதிகளை அண்டுவந்தனர்‌. 
தெலுங்கச்‌ சோழர்‌, பொத்தப்பிச்‌ சோழர்‌, சம்புவராயர்‌, 
, வாணாதிராயர்‌, யாதவராயர்‌ , அதிகமான்கள்‌, சாடவர௱யர்‌, 
பல்லவராயர்‌, மழவர௱ஈயர்‌ எனப்பல 9 ற்றரசார்கள்‌ சோழம்‌ 
பெருநாட்டில்‌ இருந்து வந்தனர்‌. 


-. மண்டலத்‌ தலைவன்‌ மண்டல ஆட்சியைக்‌ கவனித்து வந்‌: 
தான்‌. அவனுக்குக்‌ ஈீழ்ப்‌ பலதிறப்பட்ட அதிகாரிகள்‌ 
இருந்து வந்தனர்‌, ஒவ்வொரு மண்டலத்திற்கும்‌ தனிப்படை. 
இருந்தது. . அவர்கள்‌ ஆட்சியில்‌ பெரும்பாலும்‌ நடு ஆட்டு 
தலையிடுவதில்லை, பேரரசன்‌ 8ழ்வரும்‌ உரிமைகளை உடையவன்‌, 
.. ம. &, 00றவிகர, 211288 08 18ம்‌, ற, 148 

உ 8.1. றி, 2,313. 
அ. சமாாசப்‌ பதிப்பு, பக்‌, 110, செ, 4, 


மண்டல ஆட்சி 129 
கணத்த னவ ப பபப அப்பப்ப ட்ட யாப்பு ப வவ ப்பட்ட ட்டம்‌ 
*"படையுங்‌ கொடியுங்‌ குடையும்‌ முரசும்‌ - 
நடைநவில்‌ புரவியுங்‌ களிறுந்‌ தேரும்‌ 
தாரும்‌ முடியும்‌ நேர்வன பிறவுந்‌ 
தெறிவுகொன்‌ செங்கோல்‌ அரசர்க்குரிய'”? 
என்பது தொல்காப்பியம்‌. சிற்றரசர்‌ சிலவற்றிற்கு உரியவர்‌, . 
**ஹஜில்லும்‌ வேலும்‌ கழலும்‌ கண்ணியும்‌ 
தாரும்‌ ஆரமும்‌ தேரும்‌ மாவும்‌ 
மன்பெறு மரபின்‌ ஏனோர்க்குரிய'”3. 


என்பது தொல்காப்பியம்‌, சிற்றறசர்‌ இவ ற்றோடு டட 
வைத்திருந்தனர்‌. 


விசய நகர வேந்தர்‌ காலத்தில்‌ அவர்‌ ஆண்ட பெஞ்ச்‌ 
பல பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது, ஒவ்வொரு பிரிவும்‌ 
ஒரு தலைவன்‌ ஆட்சியில்‌ விடப்பட்டது. அவன்‌ நாயக்கன்‌ 
எனப்பட்டான்‌. அவன்‌ பேரரசனுக்கு ஆண்டுதோறும்‌ தனது 
வருமானத்தில்‌ பாதியைக்‌ கொடுத்து வந்தான்‌; போர்க்காலகி. 
வில்‌ படை. உதவி செய்து வந்தான்‌. அவன்‌ தன்‌ ஆட்௫த்து 
உட்பட்ட பகுதியில்‌ சட்டத்தையும்‌ ஒழுங்கையும்‌ பாதுகாத்து 
- வந்தான்‌ குடி. மக்களுக்குத்‌ தன்‌ ஆட்சியில்‌ ஏற்பட்ட நஷ்டங்‌ - 
களை ஈடுபடுத்தி. வந்தான்‌; ஆண்டுப்‌ பிறப்பன்று பேரரச 
னுக்குக்‌ காணிக்கை செலுத்தி வந்தான்‌." ன்‌ 


பேரரசன்‌ சிற்றரசர்‌ பெண்களை” மணந்து பள்ளன்‌ ்‌ 
வழக்கம்‌... முதல்‌ இராசராசன்‌ மனைவியருள்‌ -- வானவன்‌ 
மாதேவி. என்பவள்‌ சேரன்‌ மகள்‌; மீனவன்‌ மாதேவியார்‌ . 
என்பவள்‌ பாண்டியன்‌ மகள்‌; இலாட மாதேவிரார்‌ - என்‌. 
பவள்‌ இலாடராயர்‌ என்ற சிற்றரசன்‌ மகள்‌, 


்‌ மரபியல்‌, சூத்திரம்‌ 72, 
மீ. சூத்திரம்‌ 84. ப 
ள்‌ இணவ], & 1மத0ரரன. மற, நற, 281, 
டட 


130 தமிழக ஆட்சி 





மதுரையை ஆண்ட. நாயக்கர்‌ காலத்தில்‌, அவர்தம்‌ பெரு 
நாட்டில்‌ பல பாளையபட்டுகள்‌ உண்டாயின, பாளையக்‌ 
காரார்‌ மேலே கூறப்பெற்ற நாயக்கர்களைப்‌ போலவே 
நாயக்கர்‌ ஆட்சிக்கு அடங்கி ஆண்டு வந்தனர்‌. 


நடு அரசின்‌ அதிகாரம்‌ 

ஒவ்வொரு மாகாணத்‌ தலைவனது ஆட்சியையும்‌ நடு 
அரசாங்கம்‌ கவனித்து வந்தது; தலையிடவேண்டும்‌ தேவை 
உண்டான பொழுதுமட்டுமே தலையிட்டது. விசய நகரப்‌ 
பேரரசுக்கு மதுரை நாயக்கர்‌ ஆட்சி உட்பட்டது. 


... இத்தகைய அரசுகள்‌ நெறி தவறும்‌ பொழுது, விசய நகரப்‌ 


பேரரசர்கள்‌ சிற்றரசர்‌ நாடுகளுக்கு ஆணையாளரை நியமித்‌ 
தனர்‌. அவ்வாணையாளர்‌ பெரும்பாலும்‌ படைத்‌ தலைவ 
ராகவே இருந்தனர்‌. அவர்களுக்கு அடங்கியே மதுரை 
நாயக்கர்‌ மு தலிய அரசர்கள்‌ ஆண்டு வந்தனர்‌. 


தன்னைப்‌ பேரரசன்‌ என்று ஏற்றுக்கொள்ளாமல்‌ சுப்பங்‌ 
கட்டத்‌ தவறிய சிற்றரசரைப்‌ படை. வன்மையால்‌ பேரரசன்‌. 
ஒடுக்குவதும்‌ உண்டு. முதற்குலோத்துங்கனது கலிங்கத்துப்‌ 
படையெடுப்பு இதற்குச்‌ சிறந்த சான்றாகும்‌. பேரரசன்‌ அரசி 
யல்‌ அறிவிலும்‌ போர்த்திறத்திலும்‌ சிறந்துள்ள வரையிற்றான்‌ 
சிற்றரசரும்‌ மாகாண ஆட்சியாளரும்‌ பேரரசுக்கு அடங்கியும்‌ 
துணை செய்தும்‌ வாழ்வார்‌; பேரரசன்‌ திறமையற்றவளனாயின்‌,, 
சிற்றரசரும்‌ , மாகாண ஆட்சியாளரும்‌ உள்நாட்டுக்‌ குழப்‌ 
._ பத்தை உண்டாக்கித்‌ தம்‌ ஆட்சி உரிமையை நிலைநாட்டிக்‌ 
“கொள்வர்‌. மெளரியப்‌ பேரரசு முதலிய வல்லரசுகள்‌ தேய்ந்து 
மனைைந்தமைக்குரிய சிறந்த காரணம்‌ இதுவேயாகும்‌. 


ந, நிதிஷ்கி் தவர, க ப்ோண்பந்சரரக110ற கறு ம்‌ 50012] 146 மறமீரே 
1] ஷுூவகஜ, றற. 203 - 4, 


9. உள்‌ ஆட்சி 


“உள்‌ ஆட்சி* என்பது “நாடு ஆட்சி” என்றும்‌ “ஊர்‌ஆட்சி" 
என்றும்‌ இருவகைப்படும்‌. பல ஊர்கள்‌ அடங்கியது ஒரு 
நாடு. 
சங்ககால மன்றங்கள்‌ ப 

வரார்‌ பொதுவாகச்‌ சந்திக்கும்‌ இடம்‌ ஊர்‌ மன்றம்‌ 
எனப்பட்டது. அதுவே விழாக்களும்‌ வேடிக்கைகளும்‌ நடை 
'பெறும்‌ பொது இடம்‌; ஊர்த்‌ தெய்வங்களுக்கு உயிர்களைப்‌ 
பலியிட்டு வழிபாடு நடைபெறும்‌ இடம்‌. இங்கனம்‌ 
வறார்க்கு உயிர்நாடியாக இருந்த மன்றம்‌ பகை. அரசரால்‌ 
கைப்பற்றப்பட்டு கழுதைகள்‌ பூட்டப்பெற்ற ஏர்கொண்டு 
உழப்படுமாயின்‌, அச்சிற்றூர்‌ பகைவர்‌ கைப்பட்டது என்பது : 
(பொருளாகும்‌, 


இள்ளிவளவன்‌ தன்‌. பசைவனான மலையமான்‌ பெற்ற 
ஆண்மக்கள்‌ இருவரை (சிறுபிள்ளைகளை) மன்றில்‌ நிறுத்தி 
யானையைக்‌ கொண்டு கொல்ல நினைத்தான்‌.” மன்றில்‌ பலர்‌ 
காணத்‌ தண்டனைகளும்‌ நிகழ்த்தப்‌ பெற்றன என்பது இதனால்‌ 
தெரிகிறது அன்றோ? கோப்பெருஞ்‌. சோழன்‌ வடக்கிருந்த... 
காரணத்தால்‌ உறையூர்‌ மன்றம்‌ வறிதே கிடந்தது என்று 
பொத்தியார்‌ என்ற புலவர்‌ வருந்தினார்‌.” அரசர்கள்‌ புலவர்‌. 
களோடு பொழுது போக்கவும்‌ ஆட்சிச்‌ செய்திகளை கவனிக்‌ 

1. புறம்‌, 276. ன 


3 மேடி 46 
3. ழே. 220. 


132 ப தமிழச ஆட்சி 





கவும்‌ மன்றங்களைப்‌ பயன்படுத்தினர்‌ என்பது இதனால்‌ பெறப்‌ 
பறுகின்றதன்றோ? 


சிற்றூர்‌ மன்றங்கள்‌ மேலே சொல்லப்‌ பெற்றவ௱று 
ஊரராரர்‌ வழக்குகளைத்‌ இர்க்கவும்‌, தண்டனை வி௫இக்கவும்‌, களர்‌ 
நிலங்கள்‌ வாங்கவும்‌ அல்லது விற்கவும்‌, ஊர்ப்‌ பெ௱துவாான. 
விழாக்களையும்‌ கொண்டாட்டங்களையும்‌ மடக்கவும்‌ பயன்‌ 
பட்டன என்று கொள்வதே பொருத்தமஈகும்‌,] 


ஊராட்சி மன்றங்கள்‌ 


. தமிழகத்து ஒவ்வோர்‌ ஊரிலும்‌ இத்தசைய ஆட்ட! 

_ மன்றம்‌. இருந்தது. ஆட்சி மன்ற உறுப்பினா்‌ உவர்‌ மக்களால்‌ 
தேர்ந்தெடுச்கப்பட்டனர்‌. வாக்காளர்‌ ஊரின்‌ தன்‌ பரு௫க்‌ 

- குரிய சார்பாளர்களின்‌ (பிரஇிநிஇகளின்‌) ிபயர்களை எரிக்‌ 
குடத்தில்‌ போடுவர்‌. அச்குடத்தின்‌ மேல்‌ அரசாங்க இலச்சினை 

-வைச்சுப்படும்‌. அதிகாரிகள்‌ பூம்‌ மத்இுரையை நீக்கி 

ஒவ்வொரு ஓலையாகப்‌ படிப்பர்‌, இதனை, 


*கயிறுபிணிக்‌ குழிசி ஓலை கொண்மார்‌ 
- பொறிகண்டு அழிக்கும்‌ ஆவணா மாக்கள்‌” * 


என்னும்‌ அகநானூற்றுப்‌ பாடலால்‌ அறியலாம்‌.* இறங்கனம்‌. ்‌ 
-தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ ்‌ ஊரா ட்சியைக்‌ கவனித்தனர்‌, 
பல்லவர்‌. காலத்திலும்‌ மிற்காலச்சோழர்‌ காலத்திலும்‌: 
'இத்தோர்தல்‌ முறையே தொடர்ந்து வந்தது என்ப: 
தைக்‌ கல்வெட்டுக்கள்‌ அறிவிக்கின்றன. ஊர ௱ட்ட 
மன்ற. த ழககமர்‌ கல்வி. கேள்விகளில்‌ இறத்திருந்தனர்‌,* 





திட ௧, 1. _ இிஜேம்ரர்‌ வரக ஆ. ஸ்‌ பி19%01 வ்‌: 
4 ட... கிண்ற்றப்பிதம்று ந) .76 
2. 6௪. ரர 
3. "அிற்தானூறு, செ, 226. 


உள்‌ ஆட்சி ப 138 





ஊரில்‌ வளர்ந்திருந்த பெரிய ஆலமர நிழலில்‌ களராட்சி ப 
மன்றங்கள்‌ நடைபெற்றன. அத்தகைய இடம்‌ அம்பலம்‌, 
மன்றம்‌, பொதியில்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. 


இடைக்காலத்தில்‌ 


இத்தகைய அவைகள்‌ பல்லவர்‌ காலத்திலும்‌ இருந்தன." 
சோழர்‌ காலத்தில்‌ இவைபற்றிய விவரங்கள்‌ மிகுதியாகத்‌ 
தெரிகின்றன. பிராமணரை மிகுதியாகக்‌ கொண்ட ஊராட்சி 
மன்றங்கள்‌ சபைகள்‌ எனப்பட்டன. மற்றவரை மிகுதியாகக்‌ 
கொண்ட ஊர்களில்‌ இருந்த மன்றங்கள்‌ ஊர்‌ என்றே. 
அழைக்கப்பட்டன. பல ஊர்களைக்‌ கொண்ட ஒரு நாட்டு 
ஆட்சி மன்றம்‌ நாடு எனப்பட்டது. இவையல்லாமல்‌ நகரம்‌, : 
"வளஞ்சியர்‌, மணிக்கிராமம்‌, மூலப்படையார்‌ எனச்‌ சில அவை 
கள்‌ இருந்தன; இவற்றுள்‌ நகரம்‌ என்பது வணிகர்‌ அவை, 
அடுத்த. இரண்டும்‌ வணிகப்‌ பொருளாதாரக்‌ கழகங்கள்‌ - 
என்று சொல்லலாம்‌. நான்காவது கோவிலாட்சித்‌ தொடர்‌. 
யான அவை என்னலாம்‌. இவை நான்கும்‌ உவரா£ட்சி 
மன்றத்துக்கு அடங்கித்‌ தனித்தனித்‌ துறையில்‌ பணியாற்றி 
வந்து கழகங்கள்‌ என்னலாம்‌. ஊர்த்‌ தலைவன்‌ ஊராட்சி 
கான்றத்திற்கும்‌ அரசாங்கத்துக்கும்‌ இணைப்பை உண்டாக்கும்‌ 
நிலையில்‌ இருந்தான்‌. அரசன்‌ பிறப்பித்த ஆணைகள்‌ . 
அவனிடமே வந்தன. ஊரார்‌ அவனை மிக்க மரியாதையுடன்‌. 
நடத்தி வந்தனர்‌. சல சமயங்களில்‌ அரசன்‌ ஆணைகள்‌ , 
ஊரவையார்க்சே வந்தன, சல ஊர்களில்‌ அரசாங்க. - 
அலுவலன்‌ ஊர்த்‌ தலைவனுக்குப்‌ பதிலாகப்‌. பணி. 
யாற்றினன்‌." த 


இலலல பரிய றவதகத வ ட ங்லம த உவப்ப வன்க வயதை த வப்க கவை பட்டப்‌ அன ன்பட 1 
ழ்‌, 288&302 ர்‌ 1902, 157 161 2 1621, ஒட டடிநநம்‌... 
5௪1௦. 


௮௧ ௮ 0 2௦14. ற) 332-௨. 


134 தமிழக ஆட்சி 





ஊர்‌---௪பைகளின்‌ கடமைகள்‌ 


நிலங்களுக்கு வரி விதித்தல்‌, தொழில்‌ வரி விதித்தல்‌, 
வரிகளை வசூலித்தல்‌, அவற்றில்‌ ஒரு பகுதியை அரசாங்கத்‌. 
இடம்‌ சேர்த்தல்‌, மறுபகுதியை ஊர்‌ நலத்திற்குப்‌ பயன்‌ 
படுத்தல்‌, குறிப்பிட்ட கால அளவுக்குள்‌ வரி செலுத்தாதவர்‌' 
நிலங்களைப்‌ பறிமுதல்‌ செய்து விற்றுப்‌ பணத்தை அரசாங்கத்‌. 
இடம்‌. சேர்த்தல்‌, தோட்டம்‌-ஏரி-வாய்க்கால்‌ முதலிய 
வற்றைக்‌ கண்காணித்தல்‌, ஊர்ச்‌ கோவில்‌ ஆட்சியை மேற்‌. 
பார்த்தல்‌, வழக்குகளை விசாரித்து நீதி வழங்குதல்‌, ஊரார்‌ 
நன்மை இமைகளைக்‌ கவனித்தல்‌ முதலியன அவையினர்‌ 
கடமையாகும்‌. இவை ஊர்‌, சபை என்னும்‌ அமைப்புச்‌, 
களுக்கும்‌ பொதுவானவை. 


ப உறுப்பின்‌ பகல்‌ 


ஓர்‌. ஊர்‌ பல குடும்புகளாகப்‌ (லம) பிரிக்கப்படும்‌. 
| ல்க குடும்பு மக்களும்‌ ஒருவரைத்‌ தேர்ந்தெடுப்பர்‌. 
அங்ஙனம்‌ . தேர்ந்தெடுக்கப்படுபவர்‌ கால்வேலி நிலமும்‌. 
சொந்த மானையில்‌ கட்டப்‌ பெற்ற வீடும்‌ பெற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌; பல சாத்திர நூல்களைக்‌ கற்றுப்‌ பிறருக்கு. 
உணார்த்த.. வல்லராய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; முப்பத்‌ 
தைந்துக்கு . மேற்பட்டு எழுபத்தைந்து. வயதுக்கு உட்‌ 
- பட்டவராய்‌ . இருத்தல்‌ வேண்டும்‌; : நல்‌ வழியில்‌: 
சம்பாதித்த பொருளும்‌ தூய வாழ்க்கையும்‌ பெற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌; மூன்று அண்டுகளுக்கு. உட்பட்டு எந்தச்‌ செயற்‌: 
குழுவிலும்‌ உறுப்பினராய்‌ இருத்தல்‌ ஆகாது. 


அவையில்‌ . உறுப்பினராயிருந்து கணச்குக்‌ சாட்டாத 
வரும்‌, ஐவகைப்‌ பெருந்தீமைகள்‌ செய்தவரும்‌, ஊர்க்‌ குற்றப்‌ 
பதிவுப்‌ புத்தகத்தில்‌ பெயர்‌ பதிவு செய்யப்‌்பட்டவரும்‌, 
கள்ளக்கையெழுத்து இட்டவரும்‌, பிறர்‌ பொருளைக்‌ சுவர்ந்த. 


உள்‌ ஆட்சி ப 135 





வரும்‌, குற்றங்‌ காரணமாகக்‌ கழுதை மீது ஏற்றப்‌ பெற்ற 
வரும்‌, கையூட்டு வாங்கினவரும்‌ *கிராமத்‌ துரோகி* என்று 
கருதப்பட்டவரும்‌ உறுப்பினராதற்குத்‌ தகுதியற்றவர்‌ . 


தேர்தல்‌ நடைபெறும்‌ நாளில்‌ அரசாங்க உயர்‌ அலுவலர்‌ 
ஒருவர்‌, சபை கூடுவதற்கான இடத்தில்‌ ஊரார்‌ அனைவரை 
யும்‌ கூட்டுவர்‌. கூட்டத்தின்‌ நடுவில்‌ ஒரு குடம்‌ வைக்கப்‌ 
படும்‌, அங்குள்ள நம்பிமாருள்‌ (அர்சிசகருள்‌) வயது 
முதிர்ந்த ஒருவர்‌, அந்தக்‌ குடத்துள்‌ ஒன்றும்‌ இல்லை என்பதை 
அவரார்க்குக்‌ காட்டிக்‌ கழே வைப்பார்‌. பின்பு ஒரு குடும்பினர்‌ . 
தம்‌ குடும்புக்கு ஏற்ற ஒருவர்‌ பெயரைத்‌ தனித்தனி ஓலை.பில்‌ 
எழுதுவர்‌. அவ்வோலைகளை சேர்த்து, அக்குடும்பின்‌ பெயர்‌ 
எழுதிய வாயோலையால்‌ மூடப்பட்டுக்‌ கட்டப்படும்‌. ௮க்‌ 
கட்டுக்‌ குடத்துள்‌ வைக்கப்படும்‌; இங்ஙன3ம பிற குடும்‌ 
பினரும்‌ ஒலை இடுவர்‌. பின்பு அம்முதியவர்‌ சிறுவன்‌ ஒருவனை 
அழைத்துக்‌ குடத்திலிருந்து ஓர்‌ ஓலைக்கட்டை எடுப்பிப்பார்‌; 
அதனை அவிழ்த்து வேறோரு குடத்திலிட்டுக்‌ குலுக்குவர்‌; 
அவற்றுள்‌ ஒன்றை அச்சிறுவனைக்‌ கொண்டு எடுப்பிப்பர்‌; 
அதனைக்‌ கிராமக்‌ கணக்கனிடம்‌ தருவர்‌. அவன்‌ தன்‌ கையில்‌ 
ஒன்றுமில்லை என்பதைச்‌ சபையோருக்குக்‌ காட்டி, அவ்‌ 
வோலையை வரங்‌ அதில்‌. எழுதப்பட்டுள்ள பெயரை 
உரக்கப்‌ படிப்பான்‌, பின்பு அதனை. அங்குள்ள பெரியோர்‌ 
௮னைவரும்‌ படிப்பர்‌. இதன்‌ பின்னர்‌ அப்பெயர்‌ ஓர்‌ ஓலையில்‌ 
வரையப்படும்‌. இங்ஙனம்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவரே அக்‌ 
குடும்பின்‌ சார்பாளர்‌ : (பிரதிநிதி) ஆவர்‌. இங்ஙனமே பிற 
குடும்புகளுக்கும்‌ தேர்தல்‌ நடைபெறும்‌, இவ்வாறு தேர்ந்‌ 
தெடுக்கப்‌ பெற்றவரே சபை உறுப்பினராவர்‌." ன்‌ 


்‌ ்‌ ட படத ல்‌ கதய வ்‌ 


1, உத்தரமேரூர்க்‌ கல்வெட்டு, டாக்டர்‌ இராசமாணிக்கனார்‌, 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌. பக்‌, 104-5, 


136 தமிழக ஆட்சி 





சபையின்‌ நடைமுறை 


ஒவ்வொரு சபையினரும்‌ பல குழுவினராகப்‌ பிரிந்து 
நின்று இராம வேலைகளைக்‌ கவனிப்பர்‌. ஓவ்வொரு குழுவும்‌ 
_ வாரியம்‌ எனப்படும்‌. அவை சம்வத்சர வாரியம்‌, ஏரி வாரியம்‌, 
தோட்ட வாரியம்‌, பொன்‌ வாரியம்‌, பஞ்சவார வாரியம்‌ 
எனப்‌ பல வகைப்படும்‌. குற்றங்களை விசாரித்தலும்‌ அற 
நிலையங்களை மேற்பார்வையிடுதலும்‌ சம்வத்சர வாரியர்‌ கடமை 
யாகும்‌. வயதிலும்‌ அநுபவத்‌இலும்‌ முதிர்ந்தவரே சம்வத்சற 
வாரியராக இருக்கவேண்டுமென்பது விதி. ஏரி குளம்‌ 
முதலிய நீர்‌ நிலைகளைப்‌ பாதுகாத்தலும்‌ விளை நிலங்களுக்கு 
வேண்டிய அளவு நீரைப்‌ பாய்ச்சுவித்தலும்‌ ஏரி வாரியத்தார்‌ 
தொழிலாகும்‌. தோட்டங்கள்‌ பற்றிய செய்திகளைச்‌ கவனித்‌ 
தல்‌ தோட்ட வாரியர்‌ பொறுப்பாகும்‌. வரியாகவும்‌ தண்ட 
மாகவும்‌ வாங்கப்பட்ட காசுகளை . ஆராய்வது பொன்‌ வாரியர்‌ 
கடமையாகும்‌, ஊரில்‌ பஞ்சம்‌, வெள்ளத்தால்‌ அழிவு 
முதலிய தீமைகள்‌ ஏற்படின்‌, ஊராரைக்‌ காப்பதற்கு முன்‌ 
ஏற்பாடாகக்‌ குடி மக்களிடம்‌. நெல்‌ முதலிய தானியங்களை 
ஆண்டுதோறும்‌ வாங்கிச்‌ சேர்த்து வைத்தல்‌ பஞ்ச வார 
"வாரியர்‌ தொழிலாகும்‌. இச்சபையினர்‌ .*பெரு மக்கள்‌” 
ஆளுங்‌. கணத்தார்‌” எனவும்‌ பலவாறு அழைக்கப்பட்டனர்‌. 
இவர்களது ஆட்சிக்குரிய விடுதி ஒன்று ஊரில்‌ இருந்தது. 


.... அவ்விடுதியில்‌ ஊரைப்பற்றிய கணக்குகளை எழுதப்‌ 
பாதுகாத்தவன்‌ கரணத்தான்‌ எனப்பட்டான்‌. சபையார்‌ 
விரும்பும்‌. . பொழுது இவன்‌ நேரில்‌ இருந்து சணக்கைக்‌ 
காட்டுதல்‌ வேண்டும்‌. சில பெரிய மன்றங்களில்‌ மத்தி 
யஸ்தன்‌. என்று ஒருவன்‌ இருந்தான்‌. : அவன்‌ மன்ற ந... 
டிக்கைகளை எழுதுபவனாக இருந்திருக்கலாம்‌. சாதாரண 





1. ஜே. பக்‌. 106 


உள்‌ ஆட்சி 137 





குற்றங்கள்‌ முதல்‌ கொலைக்‌ குற்றங்கள்‌ வரை உள்ள எல்ல௱ 
வகை வழக்குகளையும்‌ சபையார்‌ விசாரித்தனர்‌; குற்றங்களுக்கு 
ஏற்றவாறு பபொன்‌ தண்டம்‌ விதித்தல்‌, சறையிடல்‌, கொலைத்‌ 
தண்டனை விதித்தல்‌ என்ற முறையில்‌ நீதி வழங்கினர்‌; எளிய 
குற்றங்களுக்கும்‌ அறியாமையால்‌ நேர்ந்த தவறுகளுக்கும்‌ 
கோவில்களில்‌ விளக்கெரிக்கும்படித்‌ தீர்ப்பளித்தனர்‌. 


சில சபைகளில்‌ ஐந்துக்கு மேற்பட்ட. வாரியங்களும்‌ இருந்‌ 
- தன, வட ஆர்க்காடு மாவட்டத்தைச்‌ சேர்ந்த காவேரிப்‌ 
பாக்கம்‌ (காவிதிப்பாக்கம்‌, சபையில்‌ எட்டு வாரியங்கள்‌ இருத்‌ 
தன. அவை சம்வத்சர வாரியம்‌, தோட்ட வாரியம்‌, ஏரி: 
வாரியம்‌, கழனிவாரியம்‌, பஞ்சவார வாரியம்‌, கணக்கு வாரியம்‌, 
. கலிங்கு வாரியம்‌, தடிவழி வாரியம்‌, (நிலங்களை டக 
குழு) என்பன. 


அளார்ச்சபை ஒரு முக்கியமான செய்தி பற்றி முடிவுக்கு 
வரக்கூடவில்லையாயின்‌, அவ்வூரில்‌ உள்ள மற்றொரு சபையின்‌ 
முடிவை ஏற்றுக்கொள்ளும்‌. மூன்றாம்‌ இராசராசசோழன்‌ 
காலத்தில்‌ ஓர்‌ ஊரிலிருந்த மூலப்படை (கோவில்‌ ஆட்சிக்‌ 
குழு), ஊர்ச்சபைக்கு உரிய தேர்தல்‌ விதிகளையும்‌ ஊராட்சி. 
முறைகளையும்‌ முடிவு செய்தது என்று கல்வெட்டு. கூறுகிறது." 
இங்ஙனம்‌ நடைபெறுதல்‌ சிறுபான்மை நிகழ்ச்சியாகும்‌. 


.. ளர்‌ ஆட்சிமுறை 
சபைக்கு (பிராமணர்‌ ஆட்சி மன்றத்திற்கு) உறுப்பினர்‌ 


- நேர்ந்தெடுக்கப்பட்டவாறே ஊர்‌ மன்றத்திற்கும்‌ உறுப்பினர்‌. . 
தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌.. என்று . கொள்வதே பொருத்த 





1, 5.3: றா 156 
2 90 1931 1927 இ, 8 1, 1932, ட] 19. 


138 . ப தமிழக ஆட்சி. 


மாகும்‌. இவர்கள்‌ பிராமணர்‌ அல்லாதரரதலின்‌, வேத 
நரல்‌ கல்வி வற்புறுத்தப்படா.மல்‌ இருந்திருக்கலாம்‌. க. பி, 
13.ஆம்‌. நூற்றாண்டில்‌ சாத்த மங்கலம்‌ என்ற இற்றூரில்‌ 
இந்துக்களுக்கு ஒரு மன்றமும்‌ சமணருக்கு ஒரு மன்றமும்‌ 
இருந்தன.* ஊரில்‌ இரு சமயத்தவர்‌ எண்ணிக்கை ஒரளவு 
அதிகமாக : இருப்பின்‌, இரண்டு மன்றங்கள்‌ தனித்தனியே 
இருந்து செயலாற்றி வந்தன என்பது இதனால்‌ தெரிகிறது. 
கஊளரவையார்‌ கணம்‌, ஆளஞுங்கணம்‌; ஊர்‌ ஆள்வார்‌ என்று 
பெயர்‌ பெற்றிருந்தனர்‌. தண்டல்‌, நியாயத்தார்‌ என்ற பெயர்‌ 
கொண்ட அலுவலர்‌ ஊர்‌ மன்றத்தில்‌ வேலை பார்த்தனர்‌ 
என்று கருதலாம்‌.” ஊரார்‌ செலுத்த வேண்டிய வரிகளைத்‌ 
_ தண்டல்‌ செய்தவர்‌ தண்டல்‌ எனப்பெயர்‌ பெற்றனர்‌; வழக்கு 
களைக்‌ கவனித்து சனரவையார்‌ சார்பில்‌ நியாயம்‌ வழங்கியவர்‌ 
நியாயத்தார்‌ எனப்பட்டனர்‌ போலும்‌! இவர்‌ அரசாங்க இ: 
காரியாகவும்‌ இருக்கலாம்‌. 


ஆட்சி மன்ற வேலைகள்‌ ' 


(ப கர்‌ மக்களுள்‌ பெரும்பாலருக்கு நிலம்‌ இருந்ததால்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌ ஊர்‌ நலனைக்‌ கருதும்‌ ஊர்‌ அல்லது சமை. 
நடவடிக்கைகளில்‌. ஓத்துழைத்தனர்‌. ஊரார்‌ நிலங்களுக்கு த்‌' 
தேவைப்படும்போது ஊர்‌ அல்லது சபை விதித்த வரி ஒன்று; 
அரசாங்கம்‌ விதித்த நிலையான வரி ஒன்று. ஊர்‌ அல்லது சபை 
விதித்த வரியைத்‌ தள்ளும்‌ அல்லது குறைக்கும்‌ உரிமை ஊர்‌ 
அல்லது சபைக்கு. உண்டு. இத்தகைய உரிமை உடைமையால்‌ 
_ களர்‌ அல்லது சபை வரி வளூலில்‌ சில சட்டங்களை ஏற்படுத்‌ 

கவும்‌ உரிமை பெற்றிருந்தது. சட்டங்களைப்‌ பின்‌ 


அலகககைவைைவைகளப பவவுலுகஸ்வரகஸைையவ்வரவவவத கடம்சவணடுவகா வம அவனமவவுவபச்சவவிவ அடுபமவை அ யப்பட்ட பறவிஷா ர ல்வரறலவத்க்‌ வ களது விப வளவ வ் வ வமவலைக்க பரவை பதவ வணக லதுமவவவனி 


], கூறு, 1913) றாக 23 
2. 466 ௦8 1912 ப 
3, 58 மி 1898, 40 ௦11895, 61008 1902, 5. டா 911, 207. 





உள்‌ ஆட்சி ப 139 





பற்றி வரிசெலுத்தாதவர்‌ ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சாடிப்‌- 
பொன்‌ தண்டம்‌ விதிக்சப்பட்டனர்‌ என்று நின்றவூர்க்‌ கல்‌ 
வெட்டுக்‌ தெரிவிக்கிறது.3 உரிமையாளர்‌ இல்லாத நிலங்கள்‌ 
மன்றத்தைச்‌ சேர்ந்தன. அந்நிலங்களுக்கு உரிய கடமை, 
குடிமை என்ற வரிகளை மன்றம்‌ அரசாங்கத்திற்குச்‌ செலுத்‌. 
தியது.* வரி வசூலிக்கும்‌ உரிமையைச்‌ இல ஊர்‌ மன்றங்கள்‌ - 
கோவில்‌ ஆட்சியாளரிடமும்‌ ஒப்படைத்தன.3 

(2) ஊரில்‌ உள்ள அறநிலையங்களை மேற்பார்த்தலும்‌. 
மன்றத்தார்‌ கடமை, சல ஊர்களில்‌ மன்றத்தின்‌ ஒரு. 
பிரிவினரான தரும வாரியர்‌ அவற்றைக்‌ கவனித்து வந்தனர்‌. 


(3) சபை சில சமயங்களில்‌ அரசன்‌ ஆணையைச்‌ செயற்‌, 
படுத்த, அவனது பிரதிநிதியாக அவ்வூரிலிருந்த அதிகாரியுடன்‌ 
ஒத்துழைப்பதும்‌ உண்டு. சபை அவ்வதிகாநியுடன்‌ கலந்து; 
ஊர்ச்‌ செயல்களைக்‌ கவனிப்பதும்‌ உண்டு.” ப 


(4) ஊர்க்‌ காவலர்‌ (பாடி. காவலர்‌) கோவிற்‌ காவல. 
ராகவும்‌ . மன்றத்தார்‌. மேற்பார்வையில்‌ பணி செய்து; 
வந்தனர்‌,* 


(5) வயல்களின்‌ எல்லை பற்றிய சண்டைகளை மன்‌ த்தார்‌” 
விசாரித்து முறை வழங்கு தல்‌ வழக்கம்‌, | 





1. 176 ௦81929 -- 30 
2. . 224 81917 

3. 3210711910 

4. 5,1,1.ராா. 6 

8. 330 ௦11917 

6. 207 மி1925 


440 ப ப தமிழக ஆட்சி 


(6) குற்றவாளிகளின்‌ நிலங்களைக்‌ கைப்பற்றும்‌ உரிமை 
மன்றங்களுக்கு உண்டு; அவ்வாறு கைப்பற்றப்பட்ட நிலங்‌. 
களை மன்றத்தார்‌ அவ்வூர்க்‌ கோவிலுக்கு அவித்து விடுவர்‌,” 


(7) ஊரவையாரே நடு அரசாங்கத்தின்‌ பிரஇறிதியாசு 
இருந்து மன்றத்தில்‌ பணியாற்றவும்‌ வாய்ப்பு உண்டு, 
முதலாம்‌ இராசராசன்‌ ஆணைப்படி வீரதாராயண சறுர்வேதி 
மங்கலச்‌ சபையார்‌, அரசனால்‌ *துரோடிகள்‌ ” என்று குறிக்கப்‌ 
பட்டவர்‌ நிலங்களைப்‌ பறிமுதல்‌ செய்தனர்‌." 


(8) ஊரில்‌. வசூலாகும்‌ பணத்தில்‌ கோவிலுக்கென்று 
(நீடு அரசாங்கம்‌ ஒதுக்கிய தொகையை மன்றம்‌ கோவிலுக்குச்‌ 
செலுத்தி வந்தது; கோவிலுக்கு ன்‌ பணி மக்களைபும்‌ 
தில சமயங்களில்‌ உதவி வந்தது.” முதற்‌ குலோத்துங்கன்‌ 
"காலத்தில்‌ திரிபுவன மாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலச்‌ சபையார்‌ 
பஅவடித்‌. திருநாராயண பட்டன்‌ எழுதிய குலோத்துங்க 
சோழ சரிதை'. என்ற நூலைப்‌ படிக்கக்‌ கேட்டு, அவனுக்கு 
நிலம்‌ வழங்கினர்‌. * 


(9) மன்றத்தில்‌ கரணத்தான்‌, மத்தியஸ்தன்‌ என்று சில 
அலுவலரும்‌ வேலை பார்த்தனர்‌, மன்ற நடவடிக்கைகளை 
எழுதி வந்தவன்‌ மத்தியஸ்கன்‌ ஆகலாம்‌. ஊர்க்‌ கணக்கு 
களை வைத்திருந்தவன்‌ கரணத்தான்‌ ஆவன்‌. சல சபைகளில்‌ 
இந்த இருவா்‌ கவட கோவம்‌ சுன்‌ கவனித்தான்‌. 


இல ஊர்களில்‌ வீரர்களே தங்கியிருந்தனர்‌. அவை 





டவலை கவை அம்ஸ்ஷியாப வெண்டளை அசன்ச்கை. 


179 1912 
244 ரி 1917 
5.%1.11:4, 5, 70. 
198. 6ீ 1919 


இல்லத 


உள்‌ ஆட்சி ப நக] 





படைப்பற்று எனப்பட்டன. அத்தகைய ஊர்களின்‌ ஆட்சியைப்‌- 
படைவீரர்‌ குழுவினரே கவனித்து வந்தனர்‌, 


நாடு | 

*நாடாக இசைந்து நாட்டோம்‌” என்று கல்வெட்டில்‌ : வருவ” 
தால்‌, காடு என்பது பலரைக்கொண்ட. ஒரு பேரவை என்று. 
எண்ணுதல்‌ தரம்‌. நாட்டைச்‌ சேர்ந்த ஒவ்வோர்‌ ஊரிலு: 
மிருந்து ஒரு பிரதிநிதி நாடு என்னும்‌ பேரவையில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கலாம்‌, அல்லது அது செல்வாக்குள்ள பெருமக்‌.. 
களைக்‌ கொண்ட. பேரவையாக இருக்கலாம்‌. 


தொழில்‌ சங்கங்கள்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌ இன்னின்ன சாதியார்‌ இன்னின்ன : : 
தொழில்களைத்தான்‌ செய்யவேண்டும்‌ என்ற வரையரை 
பெரும்பாலும்‌ வழக்கில்‌ இருந்தது.. நெசவாளர்‌, ஆடைக்குச்‌ 
சாயம்‌ இடுபவர்‌, தையற்காரர்‌, தேவாங்கர்‌, பாஞ்சாளத்‌ 
தார்‌ (இரும்புக்‌ கொல்லர்‌, பொற்‌ கொல்லர்‌, கன்னார்‌, தச்சர்‌, 
சிற்பிகள்‌), குயவர்‌, செக்கார்‌, (எண்ணெய்‌ ஆட்டுபவர்‌). 
செருப்புத்‌ தைப்பவர்‌, இடையர்‌, வேடர்‌, வண்ணார்‌, நாவிதர்‌. 
என்பவர்‌ தனித்தனித்‌ தொழிற்‌ சங்கங்களை வைத்திருந்தனர்‌." 
இவ்வாறே பட்டு நெசவாளர்‌, கோணி செய்பவர்‌, கூடை. 
மூடைபவர்‌, உப்பெடுப்பவர்‌, முதலியோரும்‌ தனித்தனிச்‌ 
சங்கங்களை வைத்திருந்தனர்‌. ட ்‌ 


வெள்ளாளர்‌ சங்கம்‌ சித்திரமேழி எனப்பெயர்‌ பெற்றது. . 
- அதன்‌ உறுப்பினர்‌ சத்திர மேழிப்‌ பெரிய நாட்டார்‌,” (மி... 
புத்திரர்‌, *நாட்டு மக்கள்‌, எனப்‌ பெயர்‌... பெற்றனர்‌... . 





1. 8.7, ற6£டு, ற. 368 ர 
2. க), 1018 வால 84 & 85. 
3, 5.1.1. 1, 423, 435, 447, 67 


142 தமிழக ஆட்சி 


இச்சங்கத்தார்‌ இருந்த பல கிராமங்கள்‌ சேர்ந்த பகுதி 
-4இத்திர மேழிப்‌ பெரிய நாடு” எனப்பட்டது. தனி ஊர்கள்‌ 
இத்‌ தரமேழி நல்லூர்‌, சித்திரமேழிவிடங்கர்‌ எனப்‌ பா 
“பெற்றன. தமிழரசர்‌ இச்சங்கத்தை நன்கு ஆதரித்தனர்‌. 
இச்சங்கத்தார்‌ தானிய உற்பத்தியையும்‌, பங்கீட்டையும்‌ 
கவனித்தனர்‌ என்று கருதலாம்‌." 


இங்ஙனம்‌ ஒவ்வொரு வகைத்‌ தொழிலாளரும்‌ ஒரு சங்‌ 
குத்தை அமைத்துச்‌ சில சட்டதிட்டங்களை அமைத்துக்‌ 
- கொண்டனா்‌, ஏன்‌? 


சங்க உறுப்பினர்‌ எல்லோருக்கும்‌ ஏறத்த௱ழச்‌ சமமாகத்‌ 
தொழில்‌ நடைபெற . வேண்டும்‌ என்பதற்கு அரசாங்கத்தை 
“வேண்டித்‌ தொழில்‌ சலுகைகள்‌ பெறுவதற்கு இச்சங்கங்கள்‌ 
பயன்பட்டன. சில ஊர்களில்‌ வாழ்ந்த பொற்கொல்லர்‌ ப 
"இரட்டைச்‌ சங்கு ஊதுவதற்கும்‌ வீட்டுச்‌ சடங்குகளின்பேஈது 
- வாத்தியங்களை முழக்கவும்‌, செருப்பணிந்து போகவும்‌, தங்கள்‌ 
- வீடுகளுக்குக்‌ காரை பூசவும்‌ உரிமை பெற்றனர்‌ என்று ஒரு 
அவ்வெட்டுக்‌ கூறுகிறது." இவ்வாறே நெசவாளர்‌ முதலி 
“யோரும்‌ அரசாங்கத்திடம்‌ விண்ணப்பித்துச்‌ சில சலுகைகள்‌ 
பெற்றனர்‌.” இத்தொழிற்‌ சங்கங்கள்‌ தொழில்‌ செய்வோருக்கு 
“வேண்டிய சமுதாய கவுரவத்தைப்‌ பெற முனைந்ததோடு, 
சமய வளர்ச்சிக்கும்‌ பாடுபட்டன என்பது சில சல்வெட்டுக்‌ 
-களால்‌ தெரிகிறது, 





1. 177 ௦11900, 21.8, 1903, 209 ௦7 1937... 16 16 08 1971, 1911, 
215 ௦ 1930... 75 ௦81903. 

2. 151 081905; 8. 7. 1, 1. 25; 8. 1.11, 236. 

3. ட ௩... 1918, றவ£ 70, 


உள்‌ ஆட்சி 1:43 
அர வததி வா வனை வ பார வாக வதனா வ வைக்க வல்வை வைா ள்‌ கை வபன்லப பவம்‌ க வவட பவம்‌ மழலக வல்‌ ட தவை 

கருவூரில்‌ வாழ்ந்த. இடையார்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
சாந்தி முகூர்த்தத்தின்‌ போது ஒர்‌ ஆட்டை உள்ஷஞார்க்‌ 
கோவிலுக்கு வழங்கு வதென்று முடிவு செய்தனர்‌; இவ்வாறே 
, தங்கள்‌. பெண்கள்‌ கணவரோடு குடித்தனம்‌ செய்யத்‌ ' 
தொடங்கும்‌ பொழுதும்‌ ஒர்‌ ஆட்டை. ஊர்க்‌ கோவிலுக்குத்‌ 
_தாரனம்‌ செய்தனர்‌; சங்கத்தைச்‌ சேர்ந்த ஓர்‌ உறுப்பினன்‌, . 
தான்‌ ஒப்புக்கொண்ட கடமையை நிறைவேற்றத்‌ துணையிருந்‌ 
தினர்‌; அவன்‌ செய்யத்‌ தவறினால்‌, தாங்கள்‌ செய்வதாக 
வாக்குறுதி அளித்தனர்‌. 


வணிகர்‌ சங்கங்கள்‌ 


வலஞ்சியர்‌, நானா தேசிகன்‌, நசுரம்‌, வைசிய வாணிய 
நகரத்தார்‌, வைசியர்‌, செட்டிகள்‌, மணிகிராமம்‌, நானா தேசிய ன்‌ 
இிசையாயிரத்து ஐந்நூற்றுவர்‌ முதலிய பெயர்களில்‌ வணிகர்‌... 
சங்கங்கள்‌ பணியாற்றின. இவைகளைப்‌ போலவே குதிரைச்‌ 
செட்டிகள்‌ சங்கம்‌, சாலியர்‌ சங்கம்‌ எனச்‌ ல சங்கங்களும்‌ 
இருந்தன. குதிரைச்‌ செட்டிகள்‌ மலை நாட்டிலிருந்து வந்தன 
ம்‌.” கி, பி.(3-ஆம்‌ நூற்றாண்டில்‌. தமிழகம்‌ வந்த 
மார்க்கோபோலோ என்ற. மேலை நாட்டார்‌ ஒருவகை 
வணிகரைப்பற்றிப்‌ பின்வருமாறு வியந்து. கூறியுள்ளார்‌: 
**இவ்வணிகர்‌ பொய்யுரையாதவர்‌; களவு செய்யாதவர்‌; 
அிடுத்தவரைக்‌ கெடுக்காதவர்‌; குடியும்‌ இறைச்சியும்‌. உட்‌. 


1. 3658193637. 5.1.1. மா, 18, 
2. 1810171926, ப ஆ கத்‌ 
"மாணிக்கவாசகருக்காக வந்த குதிரை வாணிகர்‌ 
மலைநாட்டிலிருந்து .. வந்தன்ரென்றே: வரலாறு 
கூறுகின்றது, மரல்‌ ை 
- குதிரையைக்‌ கொண்டு குடநா. டதன்மிசைச்‌ : 
சதுர்படச்‌ சாத்தாய்த்‌ தானெழுந்‌ தருளியும்‌!” ப 
அதிருவாசகம்‌, கீர்த்தித்‌. திரு அகவல்‌, வரி 2728. - 


344. தமிழக ஆட்சி! 





“கொள்ளாதவர்‌; தூய வாழ்க்கை நடத்துபவர்‌; பூணூல்‌ 
அணிபவர்‌; உருவ வழிபாடு செய்பவர்‌) சனம்‌ பார்ப்‌ 
யவர்‌.””3 


_ மணிக்கிராமம்‌ 


மணிக்கிராமம்‌ என்பது ஒரு வணிகர்‌ சங்கத்தின்‌ பெயர்‌, 
இச்சங்கம்‌ சென்னிந்தியா நூழுதும்‌ பல கிளைகளைப்‌ பெற்றி” 
_ ருந்தது; சையாம்‌ போன்ற வெளிநாடுகளிலும்‌ பரவியிருந்‌ 
தது. இதன்‌ உறுப்பினா்‌ பல்வேறு பொருள்களை. விற்று 
- வந்தனர்‌, இச்சங்கத்தின்‌ தலைவன்‌ பல்லக்கில்‌ செல்லுகுல்‌ 
-. போன்ற பல உரிமைகள்‌ அரசனால்‌ வழங்கப்‌ பெற்றவன்‌.” 
இஃது உள்நாட்டு வாணிஈத்தையும்‌ வெளிதாட்டு வாணிகத்‌ 
அதையும்‌ நிறந்த முறையில்‌ நடத்தி அரசாங்கத்‌ இற்கு வருவாய்‌: - 
தேடித்‌ தந்தது என்று சொல்லலாம்‌. 


நானா தேசிய திசையாயிரத்து ஐக்நூற்றுவர்‌ 


ஐய ஒளே'(ஐஹொளே) அல்லது நானா தேசிய திசையாயிரத்து: 
ஐக்நூற்றுவர்‌ எனப்பட்ட. வணிகர்‌ சங்கம்‌ தக்சணத்திலும்‌ 
தயிழசத்திலும்‌ பல கிளைகளோடு, பணியாற்றி வந்தது, இது 
வீர பளஞ்ச மதத்தைப்‌ பாதுகாத்து வந்தது... இதன்‌ உறுப்‌: 
பினர்‌. ஐம்பொழில்‌: பரமேசுவரி எனப்பட்ட ஐயபொழில்‌. 
நாச்சியார்‌ என்ற அம்மனை வணங்கி வந்தனர்‌. அவருள்‌: 
ஆயிரம்‌ மாவட்டத்தார்‌, பதினெண்‌ பூமியார்‌, முப்பத்‌ 
திரண்டு. வளர்புரத்தாரர்‌, பதினென்‌ பட்டினத்தார்‌, கடி 
.கைத்த வளத்தார்‌. (64 வணிக அவையார்‌) எனப்பல: 
1. ந. 31, 68, 1. ற, 176-177 ப _ 
... இத்தகைய வணிகர்‌ வருணானையைப்‌ பட்டினப்பாலை 
.. யிலும்‌ காணலாம்‌ ள்‌ 
இடி. 14, றற, 902092... 


உட்பிரிவுகள்‌ இருந்தன.” அவர்கள்‌ பல நாடுகளில்‌ சுற்றி 
நிலவழியாலும்‌ கடல்‌ வழியாலும்‌ ஆறு நாடுகளில்‌ நுழைந்த 
தாகக்‌ கூறியுள்ளனர்‌, அவர்கள்‌ சையாம்‌, சுமத்திரா, 
பர்மா, இலங்கை நாடுகளிலும்‌ வாணிகம்‌ செய்தனர்‌. 

இச்சங்கத்தின்‌ தலைமையிடம்‌ தக்கணத்தில்‌ ஐஹொளே - 
என்ற ஊரில்‌ இருந்தது. அதனால்‌ இச்சங்க உறுப்பினர்‌ 
“ஐயவளெபுர பரமேசுவரி மக்கள்‌” எனப்பட்டனர்‌. இவர்கள்‌ 
பலமொழி பேசுவோர்‌; பல நாட்டினர்‌, இவருள்‌ சுதேசி 
வணிகர்‌, பரதேசி வணிகர்‌, நானாதேசி வணிகர்‌ என்று முப்‌ 
பெரும்‌ பிரிவினர்‌ இருந்தனர்‌, இவர்கள்‌ நெல்‌ முதலிய 
தானிய வசைகளையும்‌ மிளகு, எள்‌, பாக்கு, குதிரைகள்‌, 
யானைகள்‌, நவரத்தினங்கள்‌ முதலிய எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
கொண்டு வாணிகம்‌ செய்தனர்‌. இவர்கள்‌ சங்கவேலைகள்‌ 
*ஐநூற்றுவர்‌* அடங்கிய சபையால்‌ செயற்படுத்தப்பட்டன 
என்று கொள்ளலாம்‌. இச்சபையர்‌ காட்டூர்‌ என்ற உறை 
*வீரபட்டணம்‌' எனப்‌ பெயர்‌ மாற்றினர்‌; நாட்டாரைக்‌ 
கொண்டும்‌  நகரத்தாரைக்கொண்டும்‌ ஒரு. கிராமத்தை 
வணிகர்‌ கிராமமாக மாற்றிக்கொண்டனர்‌. .. இத்தகைய 
வணிகர்‌ கிராமங்களில்‌, சபையாரைப்‌ போலவே, ஊராட்சி 
நடத்தினர்‌; பிற ஊர்களில்‌ கோவில்‌ திருப்பணிகளும்‌ பிற 
அறங்களும்‌ : செய்தனர்‌. சங்கத்து ஒவ்வோர்‌ உறுப்பினரும்‌ 
சில சமயங்களில்‌ .சங்க நிதிக்காக ஆண்டு தோறும்‌ குறிப்‌ 
பிட்ட தொகையைச்‌ செலுத்தி வந்தனர்‌) சில சமயங்களில்‌ 
தாங்கள்‌ விற்ற பொருள்களின்‌ அளவுக்கேற்றவாறு குறிப்‌ 
பிட்ட தொகையைக்‌ கொடுத்து வந்தனர்‌; சில சமயங்களில்‌ 
தங்கள்‌ இலாபத்தில்‌ ஒரு. ப அறத்திற்குப்‌. பயன்‌ 
படுத்தினர்‌... 


இச்சங்கத்‌ தலைவன்‌ தன்தழ்‌ தலைவன்‌,  பட்டணா:. . 
சுவாமி, பட்டணக்கிழார்‌,.. எதகன்‌ தண்ட நாயகன்‌. என்ம்‌, 





1. க. 1913, 0272 25. 
10 


1406 தமிழக ஆட்சி 


படமனரவைடயம் 





பல பெயர்களைப்‌ பெற்றிருந்தான்‌. நாடு சுவாமி, மணி 
காரர்‌, பல கடைகளை மேற்பார்க்கும்‌ அதிகாரி எனப்‌ பல 
அதிகாரிகள்‌ இச்‌ சங்கத்தில்‌ பணியாற்றினர்‌. 


இச்சங்க உறுப்பினர்‌ மிகுந்த ஒற்றுமையுடன்‌ பணி 
செய்தனர்‌. தன்‌ வருமானத்தை மறைத்த உறுப்பினன்‌ 
கடவுளுக்கும்‌ அரசனுக்கும்‌ இனத்துக்கும்‌ துரோடு என்று 
பழிக்கப்பட்டான்‌. இதன்‌ உறுப்பினர்‌ நகரத்தார்‌ என்றும்‌ 
அழைக்கப்பட்டனர்‌. எனவே, இவரது வணிகர்‌ சங்கம்‌ 
நகரம்‌ எனவும்‌ பெயா்‌ பெற்றது. சபையின்‌ உட்பிரிவுகளைப்‌ 
போலவே நகரமும்‌ பல வாரியங்களைப்‌ பெற்றிருந்தது. நகர 
கரணத்தார்‌, நகர மத்தியஸ்தர்‌ என்ற அலுவலர்‌ *நகரத்‌'தில்‌ 
வேலை செய்தனர்‌. 


நமது தமிழகத்தில்‌ உள்‌ நாட்டிலும்‌ வெளி நாடுகளிலும்‌ 
இத்தகைய கட்டுப்பாடுகளோடு சிறந்த முறையில்‌ வாணிகம்‌ 
செய்து வருபவரும்‌, கோவில்‌ இருப்பணிகளில்‌ அளவற்ற 
ஊக்கம்‌ காட்டி வருபவரும்‌ தனவைசியரே யாவர்‌. இவர்கள்‌ 
இன்று நகரத்தார்‌ என்று வழங்கப்‌ படுகின்றனர்‌. இவர்கள்‌ 

. 96 நகரங்களை அமைத்துக்‌ கொண்டு பல்‌ நூற்றாண்டுகளாக 
வாழ்ந்து வருகின்றனர்‌. இவர்கள்‌ சிலப்பதிகார காலத்தில்‌ 
காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌ இருந்ததாகவும்‌, அந்நகரம்‌ கடல்‌ 
கொந்தளிப்பில்‌: அழிந்தபோது இருச்சிராப்பள்ளி--புதுக்‌ 
கோட்டைப்‌ பகுதிகளில்‌ குடியேறியதாகவும்‌ கூறுகின்றனர்‌. 


வேந்தன்பட்டி முதலிய நகரங்களில்‌ வாழ்கின்ற நகரத்‌ 
தாருள்‌ ஒரு. சாரார்‌ தம்‌ திருமண இதழ்களின்‌ தொடக்‌ 
கத்தில்‌ *'ஐந்நூற்றீசர்‌ திருவருளை முற்கொண்டு** என்னும்‌ 
தொட ரை அச்சிட்டு வருகின்றனர்‌. நகரத்தார்‌ எழு கோவில்‌ 
களைச்‌ சேர்ந்தவர்‌. அவருள்‌ ஐந்நூற்றீசரை வழிபடுவர்‌ 
மாத்தூர்க்‌. (மாற்றூர்‌2) கோயிலார்‌ என்பது தெரிகிறது. 





நண்ண வகைல லவவமைமான்‌. 


1, 8.1, நளி, நற 360-394 


உள்‌ ஆட்சி 147 


எவை அகவகையுவள வலைய க வடிவை 





கருப்பூர்‌, குளத்தூர்‌ என்ற ஏழூர்‌ வகையார்க்கும்‌ ஐந்‌.நூற்.றீசர்‌ 
குலதெய்வம்‌ என்பது கூறப்படுகிறது. மாத்தூர்க்‌ கோவில்‌ 
சிவனுக்கு *ஐந்நூற்றிசர்‌' என்பது பெயராகும்‌. 

இளையாற்றங்குடிக்‌ கோவிலைச்‌ சேர்ந்தவருள்‌ அரும்பாற்‌ 
களையரான பட்டணசாமியார்‌. என்பவர்‌ ஒரு. வகையினர்‌, 
இராசா சர்‌. முத்தையா செட்டியார்‌ பட்டணசாமியார்‌ 
மரபினராவார்‌. இளையாற்றங்குடிக்‌ கோவிலுள்‌ பட்டண 
சாமி கோவில்‌ ஓன்று இருக்கின்றது.. ஐந்நூற்றுவர்‌ சங்கத்‌ 
தலைவன்‌ பழங்காலத்தில்‌ *பட்டணசாமி' என்று அழைக்கப்‌ 
பட்டான்‌ என்பது முன்பே கூறப்பட்டதன்றே? 


இவை அனைத்தையும்‌ நோக்கச்‌ சோழர்கால நகரத்தாருள்‌ 
இவர்‌ முன்னோரும்‌ ஒரு பகுதியினராக.. இருந்திருக்கலாம்‌ 
என்று கருதுதல்‌ பொருத்தமாகும்‌. ப 


கோவில்‌ 
அரசர்கள்‌, சிற்றறசர்கள்‌, முன்‌ சொன்ன வணிகப்‌ பெரு 
மக்கள்‌, பிற குடிமக்கள்‌ ஆகிய அனைவருமே கோவிலைத்‌ தம்‌ 
உயிராகக்‌ கருதி, அதில்‌ திருநந்தா விளக்கு எரிக்கவும்‌, . பூசை 
செய்யவும்‌, விழாச்செய்யவும்‌ ஏராளமான நிலங்களையும்‌ 
தோட்டங்களையும்‌ பொன்னையும்‌ நகைகளையும்‌ பொன்‌-- 
வெள்ளிப்‌ பாத்திரங்களையும்‌ பூசை முதலியவற்றுக்குரிய 
செப்பு முதலிய உலோகப்‌ பாத்திரங்களையும்‌. கால்நடை 
களையும்‌ பிறவற்றையும்‌ மிகுதியாக வழங்கினர்‌. . இவற்மோடு 
களரிலிருந்து அரசாங்கத்துக்குச்‌ சேரவேண்டிய வரிகளில்‌ சில 
- கோவிலுக்குத்‌ தரப்பட்டன. . பொதுமக்களிடமும்‌ கோவி 
லுக்கென்று வழக்கமாகப்‌ பணம்‌ வசூலிக்கப்பட்டது. நீதி 
மன்றங்களில்‌ விதிக்கப்பட்ட தண்டத்தில்‌ ஒருபகுதி பண. 
மாகக்‌ கோவிலுக்குச்‌ செலுத்தப்பட்டது; . சல . இடங்களில்‌ 
ஆடுகளாகவும்‌ வேறு பொருள்களாகவும்‌ செலுத்தப்பட்டது. 
நாதியற்றவர்‌ சொத்துக்கள்‌ கோவிலைச்‌ சேர்ந்தன. “இவ்வாறு. 
பல வழிகளில்‌ கோவிலுக்கு. நிலமும்‌" பணமும்‌. பிறவும்‌ 


148 தமிழக ஆட்சி 





பெருகின, எனவே, இவற்றைச்‌ கவனித்த.ப்‌ பாதுக்காக்கவும்‌, 
நிலங்கள்‌ முதலியவற்றைக்‌ குத்தகைக்குவி ட்டு வசூலிக்கவும்‌, 
கோவில்‌ பரிவாரத்தார்‌ அனைவர்‌ வேலைகளையும்‌ மே ற்பார்க்‌ 
சவம்‌ ஆட்சிக்குழு தேவைப்பட்டது, ஆட்டிக்‌ குழுவிற்கு 
அடங்கிய சணக்கர்‌ முதலிய அலுவலர்‌ தேவைப்பட்டனர்‌ , 

கோவில்‌ வேலைகளைச்‌ சவனிக்கப்‌ வலர்‌ தியமனம்‌ பெற்றனர்‌, 

அவர்களுக்கெல்லாம்‌ நிலங்கள்‌ மானியமாக விடப்பட்டன. 


கோவில்‌ ஆட்சி 


செய்யூர்‌, பெரியபாளையம்‌, அகத்தியான்‌ பள்ளிக்கோவில்‌ 
போன்ற சிறிய கோவில்கள்‌  அர்ச்௪௫சார்‌ பொறுப்பிலேயே 
விடப்பட்டிருந்தன.* மாகேசுவரர்‌ என்ற சைவத்துறவிகள்‌ 
- ஆட்சியில்‌ சில கோவில்கள்‌ இருந்தன.” திருக்களர்‌ கோவில்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ ஆண்டார்கள்‌ ஆட்சி. 
யில்‌ இருந்தது; மூன்றாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ மசேசுவரா்‌ 
்‌. ஆட்சிக்கு மாற்றப்பட்டது.” சில கோவில்கள்‌ கோவிலைச்‌ 
சார்ந்த மடத்துத்‌ தலைவர்கள்‌ ஆட்சியில்‌ இருந்தன.4 இல 
- கோவில்கள்‌ ஊரவையர்‌ மேற்பார்வையில்‌ இருந்‌. தன," 
நடுத்தர வருவாயுள்ள பெரியகோவிலில்‌ கோவிலுக்கென்றே 
தனி ஆட்சிக்குழு இருந்தது. அக்குழுவினா்‌ “ஸ்ரீ காரியம்‌ 
செய்பவர்‌,* கோவில்‌ கணப்பெருமக்கள்‌,”* பாத மூலத்த௱ர்‌!5 
எனப்‌ பலவாறு பெயர்பெற்றிருந்தனர்‌... 


அக்குழுவினருள்‌ ஊரவையார்‌, மாசேகரவர்‌, மடம்‌. 

.. (இருப்பின்‌ அதன்‌) தலைவர்‌ என்பவர்‌ ்‌ இடம்‌. பெற்றிருந்‌ 
சச்‌... 2... டட அட்ட 

1.. 449 011902, 309 ௦81908, 505 ௦] 1904. 

2... 480 671922, 


3. 8.7. 1. 17. 260... 
4. 101,121 61925. 
5. 362 ௦ 1917, 160-192, 332 ௦81910, 


6. 3.7 1 91323, 200; பதக 8௦1.1. 7. 686. 


வலையகம்‌. மன்ைப்ஷி வகைய வக்க னவ பி 


உள்‌ ஆட்சி 149 





தனர்‌. சில கோவில்களின்‌ ஆட்சி ஊரவை, கோவில்‌ ஆட்சிக்‌ 
குழு, ருத்ரமாகேசுவரர்‌ ஆகிய மூவரிடமும்‌ இருந்தது." ல 
பெரிய கோவில்கள்‌ தனிப்பட்ட அதிகாரிகள்‌ மேற்பார்வை 
யில்‌ இருந்தன. அவர்கள்‌ ஊரவையார்க்குக்‌ கட்டுப்பட்‌ 
.டிருந்தனர்‌.” வேறு சல பெரிய கோவில்களில்‌ இருந்த 
அதிகாரிகள்‌, கோவில்‌ ஆட்சிக்குழுவினர்‌, ஊரவையார்‌ 
சேர்ந்து இவருடன்‌ கோவில்‌ காரியங்களைக்‌ கவனித்தனர்‌. * 
“கோவில்‌ ஆட்சி ஒரு குழுவினரிடம்‌ அல்லது ஊரவையாரிடம்‌ 
இருந்தாற்‌ போலவே, கோவிலிலுள்ள நடுக்கோவில்‌ (றப்‌ 
 புடைக்கோவில்‌) ஒருகுழுவினர்‌ ஆட்சியில்‌ இருத்தலும்‌ உண்டு. 
அக்குழுவினர்‌ கோவிற்‌ பணத்திலிருந்து கடன்‌ தருவர்‌; கடன்‌ 
பெறுவர்‌; கோவிற்‌ பணிகளைக்‌ கவனிப்பர்‌.* கோவிலைப்‌ 
பற்றிய மிக முக்கியமான செய்திகள்‌ அரசன்‌ பார்வைக்குக்‌ 
கொண்டு செல்லப்படுதலும்‌ உண்டு.” கோவிலில்‌ இருந்த 
பொக்கிஷசாலை 4ஸ்ரீபண்டாரம்‌” எனப்பட்டது. அதுபற்றிய 
கணக்குப்புத்தகம்‌ ஸ்ரீபண்டாரப்‌ பொத்தகம்‌ எனப்பட்டது." 
இவன்‌ கோவில்‌ பண்டார அதிகாரிகள்‌ “சிவபண்டாரிகள்‌ 
எனப்பட்டனர்‌.* நடுகோவில்‌ ஆட்சி போலவே முழுக்‌ 
கோவில்‌ ஆட்சி நடத்துவோரும்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
' கோவில்‌ நிலங்களை விற்கவும்‌, நிலங்களை வாங்கவும்‌ உரிமை 
“பெற்றிருந்தனர்‌.” கோவிலுக்கு அவரவர்‌ செய்த தானப்‌ 


ஆெைஷஷ்ஷகவவு எக்க குக்ல ஸ்பா 


1. 47௦0871920, 100 ௦11906. 

2, 152, 210 ௦8 1929 ப 
3. 100 ௦81929, 605 ௨ீ 1920, 210 ௦8 1921, 21 ஐீ 1922, 
ல்‌ 2/1 ௦2 1927. 
152, 154, ௦ 1895,, 
&.௩, 1, 1922, ந. 11 
201, 206 ௦8 1919 

327 ௦81921. 

8. 1.7.7, 146... 
க, 8. 1922, ற. 177... 


கி 


ஆ. 


க 


ஒலிவ ஐ 


150 தமிழக ஆட்சி. 


வய தலைம வளியை திவவைதக்‌ வதி அக்னி வத் பவை பவட அண்டம்‌ வவசஞ்வ்‌ உ வவிவட ஸ்ட கலக வயரு 


பத்திரங்கள்‌ (மூல ஓலைகள்‌) ஸ்ரீ பண்டாரத்தில்‌ வைத்துப்‌ 
பாதுகாக்கப்பட்டன; அதே சமயத்தில்‌ அவை கோவிற்‌ 
சுவரிலும்‌ வெட்டுவிக்கப்பட்டன.” கோவிலைச்‌ சேர்ந்த தேவ 
ரடியார்‌ முதலிய மக்கட்கும்‌ பசுக்கள்‌ முதலிய கால்நடை 
கட்கும்‌ சூலப்பொறி பொறிக்கப்பட்டிருந்தது." 

கோவில்‌ நிலங்களைப்‌ பயிரிடும்‌ உரிமை பலருக்கு 
வழங்கப்பட்டது... கோவிலில்‌ விடப்பட்ட ஆடுகள்‌ இடை 
யராலோ பிறராலோ ஏற்றுக்கொள்ளப்பட்டுக்‌ கோவிலுக்குக்‌ 
குறிப்பிட்ட. அளவு நெய்‌ அல்லது எண்ணெய்‌ அ௮ளப்பதாக 
ஒப்பந்தம்‌ செய்து கொண்டனர்‌. இத்தகைய ஒப்பந்தங்களில்‌ 
உண்டாகும்‌ குறைகளைக்‌ கோவில்‌ ஆவன்‌ கூடி. முழுவு 
செய்தனர்‌, 

சிவன்‌ கோவில்களில்‌ திருப்பதிகம்‌ ஓதவும்‌, பெருமாள்‌ 
கோவில்களில்‌ திருவாய்மொழி ஓதவும்‌ நிலதானம்‌ விடப்‌ 
பட்டது. இவ்வாறே வேத மந்திரங்களை ஒலிக்கவும்‌ 
இதிகாச தப கனாப்‌ படித்து விளக்கவும்‌. நிலதானம்‌ 
- செய்யப்பட்டது.” 

சில கோவில்களில்‌ ன வப்கத சாத்திரங்கள்‌, வடமொழி 
இலக்கணம்‌ இவற்றைக்‌ கற்பிக்கக்‌ கல்லூரிகள்‌ இருந்தன. 
அவற்றில்‌ படித்த மாணவர்க்கு உண்டி, உடை, உறையுள்‌ 
ஆகிய மூன்றும்‌ இலவசமாக அளிக்கப்பட்டன. திருமுக்கூடல்‌ : 
“பெருமாள்‌ கோவிலில்‌ இத்தகைய சல்‌.லூரி ஒன்று இருந்தது. 
- அதனை அடுத்து ஒரு மருத்துவ மனையும்‌ இருந்தது, அதனில்‌ 
பதினைந்து படுக்கைகள்‌ போடப்பட்டிருந்‌ தன..* 

்‌ பல. கோவில்களில்‌ நடன மண்டபங்கள்‌ இருந்து நடனக்‌ 
கலையை வளர்த்தன; இசை அரங்குகள்‌ இருந்து இசையை 
அளர்த்தன. £ ஒவ்வொரு பெரிய கோவிலிலும்‌ ஆடையும்‌. 
ப 299, 326 ௦1913 ர 
543 ௦1 1921 ஐம்‌ 537.௦ 1922 
63 01897, 163 1909, 240 ௦1 1910, 365. ௦8 1912. 
௨. க 1, 916, றவக16 
65, 253 ௦ 1914 ப 


ரமா னர்‌ 


உள்‌ ஆட்சி 151 





பாடலையும்‌ வளர்க்க ஆடல்‌ மகளிரும்‌ பாடல்‌ மகளிரும்‌ இருந்‌ 
தனர்‌. தஞ்சைப்‌ பெரிய கோவிலில்‌ மட்டும்‌ ஆடல்‌ பாடல்‌ 
மகளிர்‌ நானூற்றுவர்‌ இருந்தனர்‌. ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு 
வேலி நிலமும்‌ ஒரு வீடும்‌ வழங்கப்பட்டன. அனைவரையும்‌ 
"கோவிற்‌ செல்வமே காத்து வந்தது. 

எல்லாக்‌ கோவில்களின்‌ வரவு செலவுக்‌ கணக்குகளும்‌ 
அரசாங்க அதிகாரிகளால்‌ ஆண்டுதோறும்‌ தணிக்கை செய்யப்‌ 
பட்டன. மதுராந்தகன்‌ கண்டராதித்தன்‌, காழி ஆதித்தன்‌, 
அருமொழி மூவேந்த வேளார்‌ முதலிய அரசாங்க அலுவலர்‌ 
பலருடைய பெயர்கள்‌ கல்வெட்டுக்களிற்‌ காண்கின்றன, 
இந்த அதிகாரிகள்‌ கோவில்‌ கணப்‌ பெருமக்கள்‌, ஊரவையார்‌ 
என்பவர்‌ முன்னிலையில்‌ கோவில்‌ நகைகளைக்‌ கணகுூட்டு, 
மதுிப்பிட்டுக்‌ குறித்துக்‌ கொண்டனர்ந? கோவில்‌ கணக்கு 
களைப்‌ பார்வையிட்டனர்‌; கோவில்‌ பணத்தைக்‌ கையாண்‌ 
டவர்‌--சொன்னபடி கோவிலுக்கு. நெல்‌ முதலியவற்றைக்‌ 
"கொடுக்கத்‌ தவறிய குத்தகையாளர்‌ இவர்தம்‌ நிலங்களை 
வீடுகளைப்‌ பறிமுதல்‌ செய்தனர்‌. குற்றவாளிகள்‌ *9வத்‌... 
துரோகிகள்‌, *ஊர்த்துரோகிகள்‌” என்று ஏசப்பட்டனர்‌.,3 

இவை அனைத்தையும்‌ நோக்க, அக்காலக்‌ கோவில்கள்‌, 
அரசியல்‌ துறையிலும்‌ சமுதாயத்‌ துறையிலும்‌ பொருள௱ 
தாரத்துறையிலும்‌ பண்பாட்டுத்‌ துறையிலும்‌ பெரும்பங்கு 
கொண்டிருந்தன--ஊரின்‌ உயிர்‌ நாடியாக விளங்க என்று 
அகூறுதுல்‌ பொருத்தமாகும்‌. 


'இவற்றின்‌ சீரழிவு 
பல்லவர்‌ காலமுதல்‌ சோழர்காலம்‌ முடியக்‌ ' கல்வெட்டுக்‌ 
களில்‌ குறிக்கப்‌ பெற்ற இவ்வூராட்? . மன்றங்களும்‌, 
“கோ விலாட்சி மன்‌ றங்களும்‌ சோழராட்டக்குப்‌ பிறகு சீரழிந்து. 
1. 282௦481906, 109 ௦8 1914, 28 ௦8 1819, 240 ௦8 1931 645.. 
2. 210 ௦81929, 5. 1.1.1, 211. 
3. 189 01929, 57 1914 


22 தமிழக ஆட்சி. 





மறைந்தன. இதற்கு உரிய காரணங்கள்‌ யாவை? (1) 8. பி. 
14ஆம்‌ நூற்றாண்டில்‌ முஸ்லிம்‌ படையெடுப்பினால்‌ நாடு: 
அமைதியை இழந்தது சிறந்த காரணமாகும்‌. (2) பின்‌ வந்த 
விசயநகர ஆட்சியில்‌ சிற்றரசர்‌ (நாயக்கர்‌) ஆட்சி மிகுந்தமை. 
யும்‌, . படை அடிப்படையில்‌ நாடு ஆளப்பட்டமையும்‌ 
மற்றொரு காரணமாகும்‌. (3) கிராமத்தில்‌ அரசாங்க அதி 
காரிகளை நியமித்து அவர்களைக்‌ கொண்டே கிராம நடவடிக்‌ 
கைகளை நடைபெறச்‌ செய்தமை மற்றொரு காரணமாகும்‌, 
(4) தமிழகத்தை ஆண்ட சுல்தான்கள்‌ பல்லவரைப்‌ போலவும்‌ 
சோழரைப்‌ போலவும்‌ கிராம ஆட்சி மன்றங்களில்‌ மிகுந்த 
கவலை . காட்டாமை வேறொரு காரணமாகும்‌. இத்தசைய: 
பல காரணங்களால்‌, பல நூற்றாண்டுகளாக நன்முறையில்‌ 
நடைபெற்று வந்த சபைகளும்‌ ஊர்‌ மன்றங்களும்‌. 
கோ விலாட்சி மன்றங்களும்‌ சோழர்க்குப்பின்‌ சீரழிந்து 
மறைந்தன." 


1, 8.1, நிக, றற. 370-372. 


